T. 2079 


ANNAMALAI UNIVERSITY IŠAI TAMIL SERIES -VOL . VIII 


தமிழிசைப்பாடல்கள் 


எட்டாந்தொகுதி 


1945 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்து இசைத்தமிழ் வெளியீடு - VIII 


சீகாழி அருணாசலக்கவிராயர் 


இயற்றிய 


இராம , நாடக 


இசைப்பாடல்கள் 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்து இசைக்கல்லூரி 

வீணை ஆசிரியர் 
V. S. கோமதிசங்கர ஐயர் அவர்களால் 

சுரதாளங்களும் 
ஷ பல்கலைக்கழகத்துத் தமிழாசிரியர் 

வித்துவான் 
மு . அருணாசலம் பிள்ளையவர்களால் 

டற்குறிப்புக்களும் எழுதப்பெற்று 


பாட 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தாரால் 
திருச்சி யுனைடெட் பிரிண்டர்ஸ் லிமிடெட்டில் 

பதிப்பிக்கப்பெற்றன 

1945 
பதிப்பு உரிமை ).. 

( விலை ரூபாய் 3 


உள்ளுறை 


1. கடவுள் வாழ்த்தும் பல்கலைக்கழக வாழ்த்தும் 


2. செட்டிநாட்டரசரின் நிழற் படம் 


3. செட்டிநாட்டரசர் வாழ்த்து 


4. இசைக்கல்லூரியின் நிழற்படம் 


5. முகவுரை ( மகாமகோபாத்தியாய பண்டிதமணி 

திரு . மு . கதிரேசச் செட்டியாரவர்கள் ) 


vii - ix 


6. அருணாசலக் கவிராயர் வரலாற்றுச் சுருக்கம் 

( வித்துவான் திரு . மு . அருணாசலம் பிள்ளையவர்கள் ) xi - xX 


7. குறியீடுகளின் விளக்கம் 


xxi - xxii 


B. 


பாடல் முதற் குறிப்பட்டவணை 


xxiii --XXV 


xxvii 


9. இராகங்களின் பெயரட்டவணை 
10. பாயிரம் , பாடல்கள் 2 . 

. 


1--11 


11 . 


பாலகாண்டம் , பாடல்கள் 8 . 


11- 52 


12. அயோத்தியா காண்டம் , பாடல்கள் 8 . 


53--100 


13. ஆரணிய காண்டம் , பாடல்கள் 6 .. 


101-142 


14. கிஷ்கிந்தா காண்டம் , பாடல்கள் 5 . 


142-173 


15. சுந்தர காண்டம் , பாடல்கள் 3 . 


173--189 


16. யுத்த காண்டம் , பாடல்கள் 18 . 


189-292 


மகாமகோபாத்தியாய பண்டிதமணி 
திரு . மு . கதிரேசச் செட்டியாரவாகள் 

இயற்றியவை 
தடவுள் வாழ்த்து 


ஆசிரிய விருத்தம் 
பூவார் மணம்போல் உலகமெலாம் 

பொருந்தி யியக்கும் பெரும்பொருளே 
புனிதம் நிறைந்த வுணர்வுடையோர் 

புகழிற் கிடக்கும் புண்ணியனே 
நசவார் கலைகள் துணிபொருளா 

நவில்நா யகனே மெய்யுணர்வின் 
நலமார் வடிவே யகவிருளை 

நலிந்து விளங்கி நல்லன்பர் 
தூவார் உளத்திற் சுடர்விளக்கே 

துகளற் றொடுங்கித் தமை மறந்து 
துய்ப்பார்க் கினிய செழுந்தேனே - 

தோன்றாத் துணையே அறுவரெனும் 
மேவார் தமைச்செற் றுளந்தெளிந்தோர் 

வினைமா சறுக்கும் மெய்ப்பொருளே 
விரும்பிப் பணியும் எம்மையருள் 
வெள்ளத் தியைத்துக் காத்தருளே . 


அண்ணாமலைப் பல்கலைக்கழக வாழ்த்து 


கட்டளைக் கலித்துறை 
கண்ணார் மணியிற் புரப்போ ரெனும்பொருட் கார்பொழிந்த 
கண்ணார் நிதிநீர்ச் செழிப்பிற் கலைப்பயிர் தான் வளர்க்கும் 
அண்ணா மலைப்பல் கலைக்கழ கப்பே ரணிநிலையம் 
விண்ணார் புகழொடு நாணாளு மோங்கி விளங்குகவே . 


Ootti 
Al 

ARRUICALS 
P.O. MADRAS 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் நிறுவிய 

செட்டி நாட்டரசர் 
உயர்திரு . டாக்டர் ராஜா சர் அண்ணாமலைச் செட்டியார் 


/ 5067 
1965 


crer 


ப 


உருவச் சிறப்பு 
ஊக்கம் உறுதி உணர்ச்சி யருஞ்செயலின் 
ஆக்கம் அறம்புகழன் பாண்மை முதல்- நீக்கமறக் 
காண்டற் கமைந்த கவினுரு அண்ணாமலை மன் 
டகையின் நல்லுருவ மாம் . 

மகாமகோபாத்தியாய - பண்டி தமணி 

மு . கதிரேசச் செட்டியார். 


ஆண்ட 


மகாமகோபாத்தியாய பண்டிதமணி 
திரு . மு . கதிரேசச் செட்டியார் அவர்கள் கூறிய 


வாழ்த்து 


சீர்மலி கொடையால் அறிவினால் ஆற்றுஞ் 

செயற்கருஞ் செயலினால் உலகிற் 
பேர்மலி புகழாற் பல்கலைக் கழகம் 

நிறுவிய பெருமையாற் சிறந்தோன் 
ஏர்மலி தருநல் இசைத்தமிழ் வளர்க்கும் 

ஏந்தல் நம் செட்டிநாட் டரசாம் 
நார்மலி யுளத்தண் ணாமலை வள்ளல் 

நலமுற நீடுவா ழியவே . 


ONU 


சு 


பா 


T 


T 


இசைக்கல்லூரி 
( 
அண்ணாமலைப் 
பல்கலைக்கழகம் 
) 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்து 
தமிழ் ஆராய்ச்சிப் பகுதித் தலைவர் 

மகா மகோபாத்தியாய பண்டிதமணி • 
திரு . மு . கதிரேசச் செட்டியார் அவர்கள் எழுதிய 


முகவுரை 


தமிழிசை வளர்ச்சி குறித்துச் செட்டி நாட்டரசரவர்களின் 
ஆதரவில் அண்ணாமலைப் பல்கலைக்கழக முகமாக வெளி 
யிடப் பெற்று வரும் இசைத்தமிழ் வெளியீடுகளுள் இஃது 
எட்டாந் தொகுதியாகும். இதன்கண் சீகாழி அருணாசலக் 
கவிராயர் அவர்கள் - இயற்றிய இராம நாடகக் கீர்த்தனைகள் 
ஐம்பது அடங்கியுள்ளன . : கவிராயர் அவர்கள் இயற்றிய 
கீர்த்தனைகள் பலவாயினும் அவற்றுள் இதன்கண் - அடங்கிய 
ஐம்பது உருப்படிகளும் - சரித்திரப் பகுதிக்கே அன்றி இசை 
யரங்குகளில் கேட்போர்க்கு இனிமை பயக்கும்படி சிறந்த 

சைவளத்துடன் பாடுதற்கேற்றவாறு ஆராய்ந்து தொகுக் 
கப்பட்டனவாகும் . இக்கீர்த்தனைகள் சொற்பொருள் வளஞ் 
செறிந்து இசையமைப்பிற்குப் பெரிதும் இயைந்து விளங்கு 
வனவாம் . பலவகைச் 

சுவைகளுக்கும் நிலையமாகவுள்ள 
இராம சரித்திரத்தின் தகுதிக்கு இவ் இசைப் பாடல்கள் மிக 
வும் பொருந்தியிருத்தல் அறிஞர் உள்ளத்தை இன்புறுத்து 
வதாகும் . மக்களால் , பலகாலும் - அறியப்பட்டுள்ள . ஒரு 
சிறந்த வரலாற்றைக் குறித்து வெளிப்படும் இசைப் பாடல்கள் 
இசையாகிய தேனோடு கலந்து பொருள் நல நுகர்ச்சியில் ஈடு 
படுத்தும் என்பது ஒருதலை . இதற்கு 

ஒருதலை . இதற்கு எடுத்துக்காட்டாக 
" அன்னை - ஜானகி என்ற பூபாள இராகக் கீர்த்தனையும் 
* ஆரோ , இவராரோ " என்ற 

என்ற பைரவி இராகக் கீர்த்தனையும் 
எப்படி மனம் " என்ற உசேனி இராகக் கீர்த்தனையும் , ஏன் 
பள்ளிகொண்டீர் ஐயா என்ற மோகன இராகக் கீர்த்தனை 
யும் , காண வேணும் லக்ஷம் கண்கள் என்ற சுருட்டி 
இராகக் கீர்த்தனையும் , " நானே 

நானே இலக்ஷ்மணன் 

” என்ற 
வேகடை இராகக் கீர்த்தனையும் , “ இராமன் எழுந்தருளினான் . 
என்ற சாவேரி இராகக் கீர்த்தனையும் , - இராமா- நீ இந்தக் 
கோபம் செய்யலாமா 

என்ற சகானா இராகக் கீர்த்தனையும் 


viii 


குறிப்பிடத்தக்கன . . இவை - இசை - இனிமையாலும் சொற் 
பொருள் இனிமையாலும் பாடுவோர்க்கும் கேட்போர்க்கும் 
உள்ளம் உருகச் செய்யும் - என்பது அனுபவத்தில் உணரத் 
தக்கது. : இத்தகைய இராம நாடக இசைத் தமிழ்ப்பாடல் 
களைத் தொன்று தொட்டுப் பாடப்பட்டுவரும் முறையினின்று 
வழுவாமல் திருத்தியமைப்பது நல்லதென்று தோன்றியமை 
யால் அம்முறையில் பயிற்சியுடைய பனங்காட்டூர் திரு . 
சிவராம பாகவதரவர்களைக்கொண்டு பாடச் செய்து அவர்கள் 
பாடிய . இசையமைப்பில் சுரக் குறிப்புக்கள் எழுதிச் 
சேர்க்கப்பட்டன . இவற்றுள் 9,16,17,19,33,34 என்னும் எண் 
உள்ள ஆறு பாடல்களுக்கும். இசையமைத்தவர் - அரியக்குடி 
சங்கீத ரத்நாகரம் ஸ்ரீ இராமாநுஜ ஐயங்காரவர்கள் ஆவர் . 
னைய கீர்த்தனங்களைத் திரு . சிவராம 

சிவராம - பாகவதரவர்கள் 
பாடக் கேட்டுச் சுரக் குறிப்புக்களமைத்து அச்சிடுதற்கு ஏற்ற 
நிலையில் பிரதி யெழுதிக் கொடுத்தும் சுரக் குறிப்புக்களை அச் 
சுப் பிழை நேராமல் - பரிசோதித்தும் உதவியவர்கள் இப்பல் 
கலைக் கழகத்தின் இசைக் கல்லூரியின் வீணையாசிரியர்களாகிய 
திரு . V. S. கோமதி சங்கர ஜயரவர்களும் திரு . K. S. நாரா 
யணசாமி ஐயரவர்களுமாவர் . இப்பாடல்களின் இலக்கியப் 
பகுதிகளை அச்சுப் பிழை நேராமல் பரிசோதித்தும் , கீர்த்தனை 
கள் தொடர்ச்சியாக இல்லாமல் இடைவிட்டுத் தொகுக்கப் 
பட்டனவாதலின் பயில்வார்க்கு வரலாற்றிடம் தோன்ற ஒவ் 
வொரு கீர்த்தனைகளின் தலைப்பிலும் சுருக்கமான சரித்திரக் 
குறிப்பு எழுதிச் சேர்த்தும் , ஆசிரியர் அருணாசலக் கவிராயரின் 
வரலா ற்றை , விளக்கி யெழுதியும் உதவியவர் இப்பல்கலைக் 
கழகத்துத் தமிழாசிரியர் வித்துவான் திரு . மு . அருணாசலம் 
பிள்ளையவர்களாவர் . 

இப்புத்தகம் அச்சிடப்பட்டு வெளிவருதற்குரிய முயற் 
சியை மேற்கொண்டு வேண்டுவன செய்தவர் இப்பல்கலைக் கழ 
கத் தமிழ் விரிவுரையாளரும் , தமிழிசை ஆலோசனைக் குழு 
வின் அமைச்சரும் ஆகிய பண்டித வித்துவான் , திரு . லெ . ப . 
கரு . இராமநாதன் செட்டியாரவர்களாவர் . 

எத்துணையோ பல - அருஞ்செயல்களை மேற்கொண்டு 
செய்துவரும் பெருங் கொடை வள்ளலாகிய செட்டி நாட்டரச 
ரவர்கள் தமிழிசை புத்துயிர் பெற்றுச் செழித்து வளர் தலை 
அச்செயல்களுள் சிறந்ததொன்றாகக் கொண்டு வேண்டும் 


* 


ix 


உதவிகளைப் புரிந்து வருதல் தமிழகத்தார் - நல்வினைப்பய 
னென்றே கூறலாம் . நேர்ந்த இடையூறுகளாகிய களைகளைப் 
பொறுமையோடு களைந்து தமிழிசைப் பைங்கூழ் செழிக்கத் 
துணை நிற்கும் அவர்கள் நன்றி பெரிதும் பாராட்டத்தக்கது . 

இவ்வெளியீட்டிற்கு மேற்காட்டியபடி பல்லாற்றானும் 
உதவிபுரிந்த அன்பர்கள் எல்லோர்க்கும் தமிழிசை ஆலோ 
சனைக் குழுத்தலைவன் என்ற முறையில் என் நன்றியறிவைத் 
தெரிவித்துக்கொள்ளுகிறேன் . 

இன் 
ன்ப வுணர்ச்சி யினிய தமிழிசைக்கே 
என்ப துணர்மின் இருநிலத்தீர் - துன்பொழிவு 
வாய்ப்ப முயல்மின் மருளன்மின் மாசிரிய 
ஏற்ப விழிமின் , எழுந்து . 


அண்ணாமலை நகர் , 


16-5-1945 


இராம நாடகம் இயற்றிய 


அருணாசலக் கவிராயரின் வரலாறு 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்துத் தமிழாசிரியர் 
வித்துவான் திரு . மு . அருணாசலம் பிள்ளையவர்கள் எழுதியது . 


சோழவள நாட்டிலே மாயூரம் என்னுந் தலத்தை யடுத் 

துள்ள தில்லையாடி யென்னுஞ் சிற்றூரில் வேளாளர் 
மரபிற் பிறந்த நல்லதம்பிப் பிள்ளை யென்பவர் ஒருவர் இருந் 
தார் . அவர் தாம் பிறந்த குடிக்கு ஏற்ப இளமைப் பருவத்தில் 
சைன மதக் கோட்பாடுடையவராயிருந்து பின்னர்த் திருவருள் 
வசத்தால் திருநீறு அக்கமாலை புனைந்து சைவராயினர் . அவர்க் 
குக் கற்பொழுக்கத்திற் சிறந்த வள்ளியம்மை யென்னும் பெண் 
மணி மனைவியாக வாய்த்தனர் . இவ்விருவரும் இயற்றிய நல் 
வினைப் பேற்றால் , அவர்கட்கு மகவாகச் சாலிவாகன சகம் 
1634- விசய ஆண்டில் , இராம நாடக நூலாசிரியராகிய 
அருணாசலக் கவிராயர் பிறந்தனர் . இவர்க்குத் தமையன்மார் 
மூவர் இருந்தனர் . தாய் தந்தையர் இருவரும் அருமருந்தன்ன 
இக்குழந்தையை அன்போடு ,பேணி வளர்த்து , ஐந்தாவது 
ஆண்டில் ஐந்தாந்திங்களில் ஐந்தாம் நாளில் தங்குல முறைப் 
படி தமிழ்ப் பள்ளிக்கு அனுப்பிக் கல்விப் பயிற்சி தொடங்கு 
வித்தனர் . " விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்னும் 
மூதுரைப்படி , தம் பன்னிரண்டாம் ஆண்டு நிரம்பு முன்னரே 
அப்பள்ளியிற் பயிற்சி பெறவேண்டிய கல்வியைச் செவ்வனே 
கற்றுத் திறமையுடையவராயினார் . எந்தப் பாடல்களையும் 
இன்னிசையுடன் பாடிக் கேட்டாரையின்புறுத்தும் - இயல்பு 
இவர்க்கு இளமையிலேயே அமைந்திருந்தது . இங்ஙனம் 
இவர் , இளம் பருவத்தராயிருக்கும்போதே தாய் தந்தையர் 
இருவரும் இவ்வுலக வாழ்வை நீத்தனர் . எதிர்காலத்தில் 
இவர் நிறைந்த கல்வியும் சிறந்த புகழும் பெற்றுத் திகழ்தலைக் 
கண்டும் கேட்டுங் களிப்பெய்தும் பேறு அவ்விருவர்க்கும் 
வாய்க்காமற் போனது மிகவும் வருந்தத் தக்கதேயாகும். 
ஆகவே , இவரைப் பாதுகாக்கும் பொறுப்புத் தமையன்மாரைச் 


xii 


* 7 


சார்ந்ததாயிற்று . ஆயினும் இவர் தமையன்மாருடைய மேற் 
பார்வையில் இருந்தாரில்லை . விதியின் வழியே மதி செல்லு 
மென்பது உண்மையாதலால் இவர் தம்முடைய கல்வியை 
வளர்த்துக்கொள்ளும் அவா மிகுதியால் தாம் பிறந்த ஊர்க்கு 
அணித்தான தருமபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள - சைவ 
மடத்தை யடைந்தார் . அக்காலத்தில் தென்மொழி வட 
மொழிப் புலமைகளிற் சிறந்த சைவசீலராகிய தம்பிரான்கள் 
சிலர் அம்மடத்தில் இருந்தனர் . 

அவர்களை , யடுத்துப் பல 
ஆண்டுகள் அங்கிருந்து , தமிழ் இலக்கிய இலக்கணங்களிலும் 
சமய நூல்களிலும் தக்க புலமை யெய்தினர் . வட்மொழி வடுகு 
என்னும் இரு மொழியிலும் ஓரளவு - பயிற்சியும் பெற்றார் . 
இயற்றமிழ்ப்" பாடல்களும் - இசைத் தமிழ்ப் பாடல்களும் 
இயற்றுந் திறமையும் இவருக்கு இருந்தது . அம்மடத்திலுள்ள 
தம்பிரான்கள் பலரும் இவர்க்கு ஒவ்வொரு துறையில் ஆசிரிய 
ராயினும் , அம்பலவாணக் கவிராயரென்னும் பண்டாரச் 
சந்நிதிகளே இவர்க்குத் தமிழறிவு புகட்டிய நல்லாசிரியராயி 
னார் . இவ்வாறு கல்வி கற்று நிரம்பும் அளவில் இவர்க்கு 
இருபத்தைந்தாண்டுகளாயின . இவருடைய மதி . நுட்பத்தை 
யும் அறிவுச் செல்வத்தை மேலும் மேலும் வளர்த்துக்கொள் 
வதில் மிக்கிருந்த ஆர்வத்தையுங் கண்டு , இவர் தம் நல்லாசிரிய 
ராகிய பண்டாரச் சந்நிதிகள் , ஒருநாள் இவரை யழைத்துத் 
தனியே இருத்திக்கொண்டு “ நீர் துறவுபூண்டு இவ்வாதீனத் 
தின் தலைமைப் பதவியை யேற்றுக்கொள்ள விரும்புகின்றீரா ” 
என்று வினவினார் . அதற்கு இவர் “ அடிகளே , தாங்கள் இச் 
சிறியேனையும் ஒரு பொருளாக மதித்து . இங்ஙனந் தெரிவித் 
தால் யான் யாது கூறுவேன் . தெய்வப் புலமைத் திருவள்ளுவர் 
இயற்றிய திருக்குறள் அறத்துப்பாலில் இல்லறங் கூறிய 
பின்னரே துறவறங் கூறப்பட்டுளது . பண்டையோர் வரலாறு 
களிற்பல அங்ஙனமே கேட்கப்படுகின்றன . ஆதலால் அடியே 
னும் அவ்வான்றோர் சென்ற நெறியிற் செல்ல விரும்புகின் 
றேன் என்று விடையளித்தனர் . , அவ்வுரைகேட்ட பண்டா 
ரச்சந்நிதிகள் , “ அப்படியானால் உமது விருப்பப்படி செய்யும் 
என்று நல்வாழ்த்துக் கூறியனுப்பினர் . பன்னிரண்டு ஆண்டு 
கள்வரை அச்சைவ மடத்திலிருந்து கல்விபயின்று அங்கேயுள்ள 
எல்லோருடைய அன்பிற்கும் , மதிப்பிற்கும் உரியவராகிய 
இவர் “ உவப்பத் தலைக்கூடி யுள்ளப்பிரிதல் , அனை த்தே புலவர். 
தொழில் ” , என்னும் பொய்யாமொழிக்கிணங்க அவர்கள்பால் 





xiii 


அரிதின் விடைபெற்றுக்கொண்டு தம் ஊர் வந்து சேர்ந்தார் . 
ஆயினும் அப்பொழுதே மண்ஞ்செய்து இல்வாழ்க்கையில் 
தலைப்பட்டாரில்லை . அமிழ்தினும் இனிய தமிழ் மொழியின் 
கண் உள்ள அரிய நூல்கள் பலவற்றையும் இடையறாது படித் 
துத் தம்புலமையை 

நிரப்பிக்கொண்டு , 

முப்பதாம் 
ஆண்டில் , அபிஷேகக்கட்டளைக் கருப்பூர் என்னும் ஊரில் 
தம் உறவினர் குடும்பத்திற் பிறந்த அறிவுந்திருவும் அமைந்த 
ஒரு மங்கையை மணந்து இல்லறம் நடத்தத் தொடங்கினர் . 
முப்பது ஆண்டுகள்வரை கல்விப் பொருளையே பெரிதாக 
மதித்து ஈட்டிய இவர் , பின்னர் இல்லறம் இனிது நடைபெறு 
தற்குச் செல்வப் பொருள் இன்றியமையாதது , என்பதை 
யுணர்ந்து காசுக்கடையொன்று வைத்து அதனால் வாழ்க்கைக்கு 
வேண்டும் பொருளை யீட்டி வந்தார் . 


இவருடைய கல்வியறிவு நாளுக்கு நாள் பிறைமதிபோல் 
வளர்ந்து பின்னொரு காலத்தில் தமிழ்நாடெங்கணும் புகழொளி 
வீசி விளங்குதற்கு . இவ்வாணிகத் தொழில் வாய்ப்பாயமைந் 
தது . அத்தொழிலில் ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் முன்னை 
யோரியற்றிய தமிழ் நூல்கள் பலவற்றையும் ஆராய்ந்து 
படித்து இன்புறுவாராயினர் . அன்றியும் , தம் வாணிகத் துறை 
யில் பொன் வெள்ளி முதலிய உலோகங்களை உரைத்துப் 
பார்த்து மாற்று நிச்சயிப்பது போலத் தாம் ஆராயும் நூல்களை 
யும் தம் மதிநுட்பத்தால் உரைத்துப் பார்த்து இஃது இத்தனை 
மாற்றுள்ளது . - இஃது இத்தனைமாற்றுள்ளது என்று நிச்ச 
யித்து வந்தனர் . இங்ஙனம் மா ற்றாராயுங்கால் , தெய்வப் புல 
மைத் திருவள்ளுவனாரியற்றிய திருக்குறளும் , கல்வியிற் பெரிய 
ராய கம்பரியற்றிய இராமாயணமுமே மாற்றுயர்ந்து விளங்கக் 
கண்டார் . இவ்விரு நூல்களிலுமுள்ள சீரிய கூரிய தீஞ் சொற் 
களும் செவ்விய கருத்துக்களும் இவர் உள்ளத்தைக் கவர்ந்தன . 
ஆதலால் , அந்நூல்கள் இரண்டையும் இடையறாது படித்து 
வந்தார் . அப்பொழுது , திருக்குறளுக்குச் சிறப்புப்பாயிரமாக 
அமைந்த திருவள்ளுவமாலையில் , பாரதம் பாடிய பெருந் தேவ 
னார் இயற்றியதாகக் காணப்படும் 

எப்பொருளும் யாரும் இயல்பின் அறிவுறச் 
செப்பிய வள்ளுவர் தாஞ் செப்பவரும்- முப்பாற்குப் 
பாரதம்சீ ராம கதைமனுப் பண்டைமறை 
நேர்வனமற் றில்லை நிகர் என்னுஞ் செய்யுளில் 


xiv 


இராமகதையும் திருக்குறளுக்கு நிகராகக் கூறப்பட்டிருத்தலை 
யறிந்து சிந்தித்தார் . திருக்குறள் ஒப்புயர்வற்ற நீதிநூல் . 
இராமாயணமோ அந்நீதிகளை இடையிடையே யமைத்து ஒப் 
புயர்வற்ற தலைவன் தலைவியர் மேல் இயற்றப் பெற்றதோர் 
இதிகாசம் . திருக்குறள் ஓர் இலக்கணம் . இராமாயணம் 
அதற்கு இலக்கியம் எனத் தெளிந்தார் . முன்பு நூல்களை 
யுரைத்து மாற்றுப் பார்த்ததில் இவ்விரு பெரு நூல்களும் மாற் 
றுயர்ந்தனவாகத் தாம் மதிப்பிட்டதையும் நினைந்தார் . பின்பு 
இவ்விரு நூல்களில் எதனையுலகிற்குப் பயன்படுத்தலாமென 
ஆராய்ந்தார் . திருக்குறள் நீதி நூலா தலால் அது கற்றவர்க்கே 
யன்றி மற்றவர்க்கு இனிமைபயவாது . இராமாயணமோ நீதி 
சாரமாகவும் வரலாற்று நூலாகவும் அமைந்திருத்தலால், கல் 
லாரும் கற்றவருமாகிய எல்லாரையும் இன்புறுத்துவதாகு 
மென வுணர்ந்து , அந்நூலையே அழுத்தமாகப் பயின்றும் , பலர்க் 
குக் கற்பித்தும் , பொது மன்றங்கள் பலவற்றில் எல்லோருங் 
கேட்டு மகிழும்படி இன்னிசையோடு பிரசங்கித்தும் வந்தார் .. 


இவ்வாறு வாழ்க்கை நடத்தி வருங்கால் ,. தம் வாணிக 
நிமித்தம் பொன் வெள்ளி முதலிய உலோகங்களைக் கொள்ள 
வேண்டி ஒருமுறை புதுவைக்குச் செல்லும்போது சீகாழியில் 
ஒரு மடத்தில் அன்றிரவு தங்கினர் . அம்மடம் தருமபுர ஆதீ 
னத்தைச் சார்ந்தது . கவிராயர் தருமபுரத்திற் கல்வி பயிலுங் 
கால் தம்முடன் பயின்றவரும் கார்காத்த வேளாள மரபினரும் 
ஆகிய சிதம்பரம்பிள்ளை யென்பவர் , இல்லற மேற்கொண் 
டிருந்து பின்னர் , பண்டாரச் சந்நிதிகளின் ஏவலால் துறவு 
பூண்டு கட்டளைத் தம்பிரானாக அம்மடத்திற்கு வந்திருந்தனர் . 
சிதம்பரம் பிள்ளையும் கவிராயரும் ஒருவரையொருவர் கண்டு 
நெடுங்காலம் ஆயினமையால் எதிர்பாராமல் அன்று நேர்ந்த 
சந்திப்பு அவ்விருவர்க்கும் அளவிறந்த மகிழ்ச்சி விளைப்பதா 
யிற்று . அங்ஙனம் அளவளாவி இருக்குங்கால் , தம்பிரான் 
தாம் இயற்றிய " கட்டளை மாலை " யென்னும் - நூலைப் படித்துக் 
காட்டிக் கவிராயரிடமிருந்து அப்பொழுதே சிறப்புப்பாயிரம் 
பெற்றார் . பின்னும் , " சீகாழிப் பதிக்கு ஒரு பள்ளுப் பிரபந்தம் 
இயற்றத் தொடங்கி ஒரு பகுதியும் எழுதினேன் . பல அலு 
வல்களால் அது முற்றுப்பெறவில்லை . தாங்கள் இங்கிருந்து 
அந்நூலை முடித்துக் கொடுத்துவிட்டே ஊர்க்குப் போகவேண் 
டும் . " என்று தம்பிரான் -வற்புறுத்தித் தாம் எழுதியிருந்த 


KV 


ஒரு பகுதியையும் கவிராயரிடங் கொடுத்தார் . இவரும் 
அதற்கு உடன்பட்டு அன்று இரவிலேயே அந்நூலை முடித்து 
அதிகாலையிலெழுந்து அம்மடத்திலுள்ள " அடியார் ஒருவரை 
யழைத்து “ முக்கியமானதொரு காரியத்தை முன்னிட்டுப் புது 
வைக்குச் செல்கின்றேன் . திரும்புங்கால் இங்குவந்து தங்கு 
வேன் . இச்செய்தியைத் தம்பிரானவர்களிடம் தெரிவித்து , 
இந்நூலையும் அவர்கள்பாற் சேர்ப்பிக்க வேண்டு " மெனக்கூறிப் 
புதுவைக்குப் போயினர் . 

பொழுதுவிடிந்தபின் , கவிராயர் 
முடித்துவைத்திருந்த பிரபந்தத்தைக் கண்டும் அவர் புதுவைக் 
குப் போயின செய்தியைக் கேட்டும் தம்பிரான் - வியப்புற்று 
அவரை யெப்பொழுதும் இவ்வூரிலேயே குடும்பத்துடன் இருக் 
கும்படி செய்யவேண்டுமென எண்ணி , அவருக்கென்று ஒரு 
வீடு சித்தம்செய்து , தக்க ஆட்கள் " 

சிலரைத் தில்லையாடிக்கு 
அனுப்பிக் கவிராயர் அழைத்துவரும்படி சொல்லியதாகவே 
அவர் குடும்பத்தார்க்குச் சொல்லி அழைத்துவரும்படி செய்து 
அவ்வீட்டிற் குடியிருக்கச் செய்தார் . 

புதுவைக்குச் சென்ற கவிராயர் சில நாட்கள் அங்கே 
தங்கியிருந்து , தம் காரியத்தை முடித்துக்கொண்டு முன்பு கூறி 
யபடி சீகாழி மடத்திற்கு வந்தார் . சிதம்பரத் தம்பிரான் 
அவர் தம்மிடஞ் சொல்லாமல் புதுவைக்குப் போனதுபற்றிச் 
சிறிது வருத்தங்காட்டி , அவரை யழைத்துக்கொண்டு உலாவி 
வருவார்போல அவர் குடும்பத்தார் இருக்கும் புதிய வீட்டிற் 
குச் சென்றார் . தம்பிரானோடு கவிராயர் அவ்வீட்டிற்குள் 
வருவது அறிந்து அவர் மனைவியார் எதிர்கொண்டார் . கவிரா 
யர் கண்டு வியப்புற்றுத் தம்மனைவியின் வாய்மொழியால் தாம் 
புதுவைக்குச் சென்றபின் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுந் 
தெரிந்தார் . தாங்கள் குடும்பத்துடன் இவ்வூரிலே இருக்க 
வேண்டுமென்று - தம்பிரான் வேண்டிக்கொண்டதனால் அது 
முதல் கவிராயர் அங்கே யிருந்தார் . அதனால் அவர்க்குச் 
சீகாழி அருணாசலக் கவிராயர் எனப் பெயர் வழங்கலாயிற்று . 
கவிராயர் அங்கு வாழ்ந்து வருங்காலங்களில் தம்பிரான் விரும் 
பியபடி பாடிய தனிப்பாடல்கள் பல . அவையன்றி , அசோ 
முகி நாடகம் , சீகாழித் தலபுராணம் , சீகாழிக் கோவை , அநு 
மார் பிள்ளைத்தமிழ் முதலிய பல நூல்களும் இயற்றினர் . 

இவ்வாறு வாழ்ந்துவரும் நாளில் , சீகாழிக்கு அடுத்த 
சட்டநாதபுரம் என்னும் சிற்றூரில் வேங்கடராமையர் 


xvi 


கோதண்டராமையர் என்னும் அந்தணர் இருவர் இருந்தனர். 
சிறந்த இசைப்பயிற்சியுடைய - அவ்விருவரும் கவிராயரிடம் 
வந்து சில சிறு தமிழ்ப் பிரபந்தங்களை முறையாகக் கற்றுப் 
பின்பு கம்பராமாயண 

ம் பாடங் - கேட்டுவந்தனர் . 
அப்பொழுது அவ்விருவரும் ஆசிரியரை நோக்கி : “ ஐயா , தாங் 
கள் முன்பு இயற்றிய நூல்களால் தங்கள் புகழ் எங்கும் பரவ 
வில்லை . இதிகாசம் . இரண்டனுள் ஒன்றாகிய இவ்விராமாய 
ணத்தை ஒரு பிரபந்தமாகச் செய்தால் - உலகம் உங்களைக் 
கொண்டாடும் ” என்றனர் . தமக்கும் அத்தகைய எண்ணம் 
இருந்தமையால் அவர்கள் கூறியது உண்மை யென்று உ 

உணர்ந் 
தார் . ஆனால் , இராம சரிதத்தைக் கம்பர் விருத்தப்பாக்களாற் 
பாடினர் . பாலபாரதி யென்பவர் சந்தவிருத்தமாக இயற்றி 
னர் . மற்றும் பலர் பலவகைப் பாக்களாற் பாடியுள்ளார் . 
இவற்றின் வேறாக எந்த முறையில் இயற்றுவதென்று ஆராய்க் 
தார் . இராம சரிதத்தை இதுவரை எவரும் இசைப்பாடல் 
களாக இயற்றாமையாலும் , எளிய இனிய நடையிலமைந்த 
இசைப் பாடல்களே பெண்டிர் பேதையர் முதலிய பலருங் 
கேட்டு இன்புறுதற்கு ஏதுவாம் என்பதனாலும் , இசையறிவு 
படைத்த தம் மாணவராகிய அந்தணர்களால் விரைவில் 
எங்கும் பாடிப் பரவும்படி செய்யலாமென்ற எண்ணத்தாலும் 
கீர்த்தனை . வடிவில் அமைப்பது என்று முடிவு செய்து , பால 
காண்ட முதல் யுத்த காண்டத்தில் அங்கதன் தூ துவரை 
இடையிடையே கண்ணிகளும் விருத்தங்களும் கலந்துவரப் 
பாடித் தம் மாணவர் இருவர்க்கும் அவற்றைக் கற்பித்தார் . 
அவர்களும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு சென்னை முதலிய 
இடங்களுக்குச் சென்று செல்வர்கள் முன்னிலையில் தம் இசை 
வளத்தால் அப்பாடல்களை இனிமையாகப் பாடிப் பரிசுகள் பல 
பெற்றுத் திரும்பினர் . சிலகாலத்திற்குள் கவிராயர் பாடல்கள் 
தமிழ்நாடு முழுவதும் பரவின . அதனால் ஊக்கம் உண்டான 
மையாலும் தம் மாணவரின் தூண்டுதலாலும் யுத்தகாண்டத் 
தின் எஞ்சிய பகுதியையும் பாடி முடித்து அந்நூலுக்கு 
“ இராம நாடகக் கீர்த்தனை ” யெனப் பெயர் சூட்டினர் . இந் 
நூல் . எல்லோராலும் வரவேற்கப்பட்டமைக்குக் காரணம் , 
எளிய இனிய தமிழ்ச் சொற்களாலும் வழக்குச் சொற்களா 
லும் இசை நாடகங்கட்கு ஏற்ற முறையில் எழுதப்பட்டிருத்த 
லும் , கம்பராமாயணக் கருத்துக்களும் சொற்பொருள்களும் 


xvii 
எங்கும் மிளிரும்படி ஆக்கப்பெற்றிருத்தலுமேயாகும் . இக் 
காரணங்களால் இந்நூல் யாவரும் போற்றத்தக்க முறையில் 
அமைந்தது . 


இங்ஙனம் நூலை யெழுதி முடித்தபின் , கம்பர் இராமாய 
ணத்தை அரங்கேற்றிய திருவரங்கத்திலேயே இந்நூலையும் 
அரங்கேற்றவேண்டுமென்றெண்ணி அங்கே சென்று , அரங்க 
நாதர் கோயில் அதிகாரிகளைக் கண்டு தம் எண்ணத்தை வெளி 
யீட்டார் . அவ்வதிகாரிகள் கவிராயரை நோக்கி “ முன்பு கம் 
பர் இராமாயணம் பாடியபோது பிராட்டியார் சந்நிதியில் 
பெருமாளை யெழுந்தருளப்பண்ணி ஸ்ரீமந் நாதமுனிகள் தலை 
மையிற் கூடிய பேரவையில் அவர் தம் நூலை யரங்கேற்றினார் . 
அப்பொழுது பல அற்புதங்கள் நிகழ்ந்தன . அவர் இயற்றிய 
நூலையே நீர் நாடகமாகப் பாடியிருத்தலால் பெருமாள் உத் 
தரவு கொடுத்தால் அதனை யிங்கே அரங்கேற்றுதற்கு யாங் 
கள் - உடன்படுவோம் என்றனர் . அதன்பின் கவிராயர் 
தனியே ஓரிடத்திலிருந்து , அரங்கநாதரை- நினைந்து . " ஏன் 
பள்ளிகொண்டீரையா ஸ்ரீரங்கநாதரே , ஏன் பள்ளிகொண்டீ 
ரையா என்று தொடங்கும் பாடலைப் பாடினார் . இதனால் 
திருவுள்ளம் உவந்த பெருமாள் , அன்று . இரவில் கவிராயர் 
கனவில் ஒரு வைணவப் பெரியார் வடிவுடன் தோன்றி " கம்பர் 
இராமாயணத்தை யரங்கேற்ற வந்தபொழுது நம் சடகோ 
பனைப் பாடினையோ என்று பெருமாள் கேட்டார் . கம்பர் 
சடகோபர் மேல் அந்தாதி யொன்று பாடினார் . அதன் பின்னர் 
நூலரங்கேறியது . அவ்வாறே நீரும் உம்முடைய நாடகத்தில் 
நம்பெருமாளுடைய பரிசனங்களைப் பாடினால் உமது நூலும் 
அரங்கேறும் " என்று கூறி , இவ்வாறே கோயிலதிகாரிகள் 
கனவிலும் தோன்றி “ கவிராயரால் நம்பரிசனங்களைப் பாடு 
வித்துக்கொண்டு அவர் நூலைக் கேளுங்கள் என்று கட்டளை 
யிட்டு மறைந்தருளினர் . பொழுது புலர்ந்தபின் கவிராயரும் 
கோயிற் பணியாளரும் தம்முட் கலந்து தாம் கண்ட கனவுகள் 
ஒன்றுக்கொன்று பொருத்தமுற்றிருத்தலை அறிந்து இது பெரு 
மாளின் திருவுளப் பாங்காகும் என்று கூறினர் . பின்பு கவிரா 
யர் தம் நாடகத்தில் தோடயம்பாடி அதில் அனந்த கருட விசு , 
வச்சேனர் , பஞ்சாயுதங்கள் , ஆழ்வார்கள் , ஆசாரியர்கள் 
ஆகிய அனைவரையும் அமைத்தார் . அப்பால் , கம்பராமாயணம் 
அரங்கேற்றிய பாண்டபத்திலே பங்குனி அத்தநாளில் திரு 


Xvü 


. 


வரங்கத் திருமுற்றத்து அடியார் முன்னிலையில் கவிராயர் 
நூலும் அரங்கேறியது . கோயிலதிகாரிகள் அவர்க்குப் பல 
வகையான பரிசுகளும் மரியாதைகளும் வழங்கினர் . 

அதன்பின் , அந்நாளில் தஞ்சையை ஆண்டுவந்த துளசி 
மகாராசர் அவைக்களத்தில் தம் நூலை அரங்கேற்ற எண்ணி 
அங்கே சென்றார் . அப்போது சென்னை நவாப்பின் படைக 
ளால் தஞ்சைக் கோட்டை முற்றப்பட்டிருந்தது . அதனால் 
அரசரைக் காண இயலவில்லை. புதுவை நகரில் பெருஞ் செல் 
வரும் செல்வாக்கு உடையவருமாயிருந்த 

ஆனந்தரங்கப் 
பிள்ளை யென்பவரிடம் தம் நூலைப் பாடிக் காட்டச் சென்றார் . 
இவர் தஞ்சைத் துளசி மகாராசருக்குச் சிறந்த நண்பராதலால் 
அவர் கேட்பதற்கு முன் தாம் கேட்பது முறையன்று என்று 
கூறிக் கவிராயருக்குத் தக்க மரியாதைகள் செய்து , சென்னையி 
லுள்ள தம் நண்பராகிய மணலி முத்துக்கிருஷ்ண முதலியா 
ருக்குத் திருமுகங் கொடுத்து அவரிடம் அனுப்பினார் . கவிராயர் 
சென்னைக்குச் சென்று மணலி முத்துக்கிருஷ்ண முதலியாருக்கு 
ஆனந்தரங்கப்பிள்ளை யளித்த திருமுகத்தையும் பின்வரும் சீட் 
டுக் கவியையும் அனுப்பினார் . 


7 


சீட்டுக்கவி 
சித்திதரு கிறவல்லி பத்திதரு கிறவல்லி தேவர்கள் வணங்கும் வல்லி 
தில்லைநா யகவல்லி சிவகாம வல்லியிரு திருவிழிக் கருணையாலே 
சத்தியவர் சகனென்று பூமண்ட லாதிபர்கள் தாமெங்க ணுந்து திக்கும் 

சகலபா ஷாநிபுண மணலிமுத் துக்கிருஷ்ண சதுரநீ வாழிகண்டாய் 
நத்து மலர் குவளை நான் மதியம் நீ செஞ்சாலி நான்கருவி - மழைமேகரீ 

நளின் நான் பரிதிமீ பிள்ளை நான் அன்னை நீ நான் கவிஞன் வழுதிகோண் 
சுத்தமுள ராமா யணந்தனைக் கொண்டுனது சுமுகமது பெறவருகிறேன் 
சொற்பொருள் அறிந்தளவு சொல்லுவேன் கேட்கவே துணையாக 

வேணுநீயே " 
இவ்விரண்டையுங் கண்டு மகிழ்ந்த முதலியார் , கவிராயரை 
அழைத்துத் தக்கவாறு உபசரித்து , கல்வியாளரும் செல்வர் 
களும் நிறைந்த பெரிய சபை கூட்டி இராமநாடக முழுதும் 
விரிவாகப் பிரசங்கம் செய்து முடித்தற்கு வேண்டும் வசதிகளைச் 
செய்து தவினார் . பல நாட்களாக ஆண் பெண் ஆகிய இரு 
பாலரும் வந்திருந்து ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்ந்தனர் . இரா 


xix . 


மர் பட்டாபிஷேக நாளன்று முதலியார் , கவிராயருக்கு வரிசை 
கள் பல வழங்கினர் . அவற்றைக் கவிராயர் பாடிய செய்யு 
ளால் அறியலாம் . 
கனந்தந்தான் கனகாபி ஷேகந் தந்தான் 

களங்கமில்லாக் கருப்பொருளை யழைத்துத் தந்தான் 
மனந்தந்தான் முடிசூட்டு மாலை தந்தான் 

வாணிசிங்கா தனத்திருத்தி வரிசை தந்தான் 
இனந்தந்தான் இராமகதை யெவர்க்குந் தந்தான் 

எனைராமா யணக்கவிஞன் எனப்பேர் தந்தான் 
அனந்தந்தான் மணலிமுத்துக் கிருஷ்ண பூமான் 

அகந்தந்தான் இருமையிலுஞ் சுகந்தந் தானே " 

இவ்வாறு மண்லிமுத்துக்கிருஷ்ண முதலியாரால் பல பரி 
சுகள் பெற்ற கவிராயர் , லிங்கப்ப செட்டியார் குமாரராகிய 
தேப்பெருமாள் செட்டியார்க்கு அடியிற் குறிக்கப்பெற்ற சீட் 
டுக்கவியை யெழுதி யனுப்பினார் . 


கட 


. 


சீட்டுக்கவி 
கணிகொண்ட பஞ்சலட் சணமும்ரா மாயணக் 

லையும் உணர்ந்த புலவன் 
கவிராசர் புகழ்கின்ற காழி யருணாசலக் 

கவிராயன் எழுதும் ஓலை 
மணிகொண்ட மார்பிலிங் கப்பமகி பாலன் 

மகிழ்ந்த சுதன் வணிகாதிபன் 
வருஞ்சீர் படைத்ததேப் பெருமாள் மகீபனிதை " 

மனமுவந் தினிது காண்க . 
அணி கொண்ட தியாகேசர் வண்ணமுரை செய்ததும் 

அதற்குவெகு மதிசெய்ததும் 
அதுநமக் குபகார மானதும் இப்புவியில் 

அறியாத பேரு முளரோ 
பணிகொண்ட ராமகீர்த் தனையுமப் படியே 

பரிந்துநீ கேட்க வேண்டும் 
பாரில் ஓ ராயிரம் பிறைகண்டு நீபொருள் 

படைத்து வாழ்ந் திடுகமாதோ 
இப்பாடலைப் பார்த்துச் செட்டியார் தக்க வரிசைகள் வழங் 
கினார் . 


XX 


- 


முன்பு. தஞ்சைக் கோட்டையை முற்றியிருந்த மதார் 
மல்க் நவாப்பும் துளசிமகாரரிசரும் தம்முள் ஒற்றுமையாகி 
உடன்பாடு செய்துகொண்டமையால் கவிராயர் , துளசி மகா 
ராசரையும் , புதுவை ஆனந்தரங்கப் பிள்ளையையும் , உடையார் 
பாளையத்து மன்ன ராகிய உவரங்கப்ப உடையாரையும் , வேறு 
சில குறுநில மன்னர்களையுங் கண்டு , தனித்தனியே அவர்கள் 
முன்னிலையில் தமது நூலைப் பிரசங்கித்துக் காட்டிச் சிறந்த 
வரிசைகள் பெற்றார் . 


. 


இங்ஙனம் இவர் ஈட்டிய பொருளைக்கொண்டு சீகாழியி 
லிருந்து தம் குடும்ப வாழ்க்கையை நடத்திவந்தார் . கவிராயர் 
தலையில் தாழ்வடம் மேனியில் திருநீற்றுப்பூச்சு முதலிய சிவ 
சின்னங்களைப்பூண்டு தூய வெள்ளாடை யுடுத்துச் சைவ தவக் 
கோலத்துடன் விளங்கினார் . - இவர் தமது திருமணத்துக்குப் 
பின் தில்லையாடியில் பன்னிரண்டு ஆண்டும் பின்னர்ச் சீகாழி 
யில் இருபத்தைந்து ஆண்டும் வாழ்ந்தனர் . தம் அறுபதாம் 
ஆண்டில் இராம நாடகத்தைப் பாடி முடித்தனர் . இவர்க்கு 
மூன்று புதல்வர்கள் இருந்தார்கள் . அவருள் மூத்தவர் அம் 
பலவாணக் கவிராயர் . இவருடைய புதல்வராகிய சுப்பராயக் 
கவிராயர் என்பவர் இவ்விராம நாடகக் கீர்த்தனைகளைப் பாடிப் 
பொருள் கூறுதலில் மிக வல்லுநராயிருந்தார் . இங்ஙனம் 
தமிழ்நாடு முழுதும் தம்புகழ் பரப்பிச் சீரும் சிறப்பும் பெற்று 
வாழ்ந்த நம் கவிராயர் தமது அறுபத்தேழாம் ஆண்டில் 
(( விகாரி - ஆனி ) இறைவன் திருவடி . நிழல் எய்தினார் . இவர் 
பிறந்து இன்றைக்கு 233 ஆண்டுகளும் , இராமநாடகம் பாடி 
அரங்கேற்றி 173 ஆண்டுகளும் , இறைவன் திருவடி நீழ்லெய்தி 
166 ஆண்டுகளும் ஆயின . இக் கவிராயருடைய புகழும் 
அப்புகழ்க்குக் காரணமாகிய இராம நாடகமும் , எல்லாம் 
வல்ல இறைவன் திருவருளால் என்றும் நின்று நிலவுக . 
அண்ணாமலை நகர் , 

, 
16 -5--1945 . 


I 


குறியீடுகளின் விளக்கம் 


ஆரோகணம் , 


அ 


அவரோகணம் , 


பல்லவி . 


அ . ப . ) அனுபல்லவி . 


ச 


சரணம் 


இது பாட்டின் சாகித்தியத் துவக்கத்தைக் குறிக்கும் . 
இது ஒரு அட்சாகால நிறுத்தத்தைக் குறிக்கும் .. 


; 


இது இரண்டு அட்சரகால நிறுத்தத்தைக் குறிக்கும் . 


| 


இது ஒரு தாளவட்டத்தின் பகுதியைக் குறிக்கும் . 


து ஒரு தாளவட்டத்தின் முடிவைக் குறிக்கும் . 


. 


இது சுரங்களுக்கு இடையே இடப்பட்டிருந்தால் அந்தந்த இரா 

கத்திற்குத் தக்கபடி பதங்களை { சுர அடுக்குகளை ) ப் பிரித் 
துப் பாடுவதைக் குறிக்கும் 


இது சுரங்களுக்கு மேலிருந்தால் தாரஸ்தாயியையும் , சுரங்களுக் 

குக் கீழிருந்தால் மந்தாஸ்தாயியையும், சாகித்தியத்தைத் . 
தொடர்ந்து வந்தால் அகார , இகார , உகாரங்களையும் 
குறிக்கும் . 


-- 


இது சுரங்களின் இடையே இடப்பட்டிருந்தால் ரூபகம் ,, 

சாய்ப்பு , சம்பை இம்மூன்று தாளங்களில் வரும் இரண்டா 
வது தட்டைக் குறிக்கும் . 


து சுரங்களுக்குக் கீழிருந்தால் மத்திமகாலம் என்பதைக் 

குறிக்கும் . ( அதாவது இரண்டாங்காலம் ) . 
இது சுரங்களுக்குக் கீழிருந்தால் துரிதகாலம் என்பதைக் 

குறிக்கும் . ( அதாவது மூன்றாங்காலம் ). 


xxii 


இது சுரங்களின் மேல் இடப்பட்டிருந்தால் , அந்தந்த இராகத் 

திற்குத் தக்கவாறு சுரங்களை அசைத்துக் கம்பிதமாகப் 
பிடிக்கவேண்டும் என்பதைக் குறிக்கும் . 


இது சாங்களுக்கு மேலிட்டிருந்தால் வேறு சுர ஸ்தானம் என் 

பதைக் குறிக்கும் . ( உதாரணம் ) காம்போதிக்கு வரும் 
காகலி நிஷாதம் , பைரவிக்கு வரும் சது சுருதிதைவதம் 
இன்னும் இவ்வாறு வரும் சுரங்களையுங் குறிக்கும் . 


{ } 


இது பல்லவியின் முடிவையும் , அனுபல்லவியின் முடிவையும் 
குறிக்கும் . 


இப்புத்தகத்தில் காணப்படும் " சாய்ப்பு " என்பதை " மிசிர 

சாய்ப்பு எனக் கொள்க . ஷை தாளங்களில் எழுதிய கீர்த் 
தனங்கள் ( 3-4 ) ஆக 7 அட்சரங்களாகவும் (6-8) ஆக 
14 அட்சரங்களாகவும் சுரப்படுத்தி எழுதப்பட்டிருக்கின் 
றன . 


பாடல்முதற்குறிப்பட்டவணை முதற்குறிப்பு 

ஆனந்தபைரவி 


ளம் ஆதி 


பூபாளம் 


ஆதி 


ஆதி 


121 


xxiii 


பைரவி 


| 


தொடர் 

பக்க இராகம் 

மேளம் 

தாளம், எண் 

எண 
1அக்கினிபகவானே 

20 

180 2அரசுசெய்வதென்ன 

சௌராட்டிரம் 

17 

162 

13 3 
அறிவார் 
. 
ஆர் 

1 
முகாரி 

22 
சாய்ப்பு 

102 4அன்னைசானகி 

15 

47 5 ஆதிதேவனே 

மத்தியமாவதி 

22 சாயப்பு 

156 6ஆரென் ரென்றுராகவனை 

உசேனி. 

20 

121 ஆரோஇவர்ஆரோ 

20 

41 8இங்கேயிருங்காணும் 

கல்யாணி 

65. 

91. 
9இத்தனைகோபமும்யதுகுலகாம்போதி 28 

79 10இந்தமனுத்தரவேணும் 

மத்தியமாவதி 

22 11 இந்தயோசனையேன் 

65 
திரிபுடை 

231 12இந்தவிபீஷணன்மீது 

கமாசு 

28 

190 13இந்தாவிபீஷணா 

51. 

208 14இருந்தானேராமச்சந்திரன் 

அடாணா 

29 

109 

11 1இக்குறியுள்ளகீர்த்தனைகளுக்கு“சங்கீதரத்னாகரம் 

னாகரம்"அரியக்குடிஇராமானுஜஐயங்கா அவர்கள்வர்ணமெட்டமைத்துஉதவினார்கள். 


1 


, 


23 


- 


54 


5 


கல்யாணி 


. 


பரசு 


சாா 


தொடர் 


பக்க 


முதற்குறிப்பு 


இராகம் 


மேளம் 


தாளம் 


எண் 


எண் 


பந்துவராளி 


சாய்ப்பு 


தோடி 


{ 


*உசேனி பிலகரி 


சாய்ப்பு 


ஆதி 


51 

8 20 29 29 28 28 20 


சங்கராபரணம் 


( 


. 


1 


திரிபுடை 


1 


15 
. உன்னதுமகிமை 16எங்கேவைத்திருந்தாய் 17எப்படிமனந்துணிந்ததோ 
18 
எழுந்தாளே 
பூங்கோதை 19 

என் 
கனவைக் 
கேளாய் 20 

என்பாக்கியமே 21 
என் 
வார்த்தைதனை 22 
என்ன 
செய்வேன் 
சீதை 23 
ஏதுக்கு 
வருந்துகிறாய் 
24 
ஏனிந்த 
மதி 
குறித்தாய் 
25 
ஏன் 
பள்ளிகொண்டீரையா 
26 
ஏன் 
வந்தாய் 
தம்பி 27ஐயனேஉன்மகிமை 28 
காட்சியுடனே 29 

காணவேணும் 30 
கேளடா 
ராவணா 31 
. 
சரணம் 
சரணம் 


AIXX 


15 


256 226 

83 
268 174 

67 245- 127 262 143 

.6 237 251 287 114 220 196. 


சுருட்டி காம்போதி ஆனந்தபைரவி சாவேரி கேதாரம் 
மோகனம் சங்கராபரணம் அசாவேரி அசாவேரி சுருட்டி 


. 


சாய்ப்பு 


ஆதி 


ப 


29 28 29 8 8 28 29 17 


சாய்ப்பு 


ரா 


ஆரபி 


1 
சௌராட்டிரம் 


சாயப்பு 


. 


150 


சாவேரி கேதாரகௌளை தன்யாசி ஆ ஆனனந்தபைரவி 


ஆதி 
சாய்ப்பு ஆதி 


281 184 


96 
. 


வேகடை 


} 


1 


ரூபகம் 


வேகடை கௌளிபந்து துவசாவந்தி 


ஆதி 


40 


32 
சாமிரகுராமர் 
33 
சிங்காரஞ் 
செய்தானே 34 

சூடாமணி 
கண்ட 35சேருங்கதியில்சேருவேன் 36 
சொன்னான் 
ஸ்ரீராமன் 
37 
நானே 
லட்சுமணன் 38 
பரப்பிரம்மசொரூபமே 39 
பிள்ளையில்லாத 

மோசம் 
வராதையா 
41 
ராகவனே 
சரணம் 
42 
- 
ராசாசர்க்கும் 
43 ராமனுக்குமன்னன் 441 
ராமனைத் 
தருவாயே 

ராமன் 
எழுந்தருளினான் 46 
ராமன் 
எதுக்கு 47 
ராமா 
நீ 
இந்த 48 
வந்தான் 
வந்தான் 49 
வருகிறானோ 
வாரானோ 
50 
. 
விநாயகா 
சரணம் 


214 71 21 16 35 203 


முகாரி 


15 28 

8 20 29 29 15 28 
22 
8 20 

8 
28 15 22 28 22 65 


ரூபகம் 


கம் சாய்ப்பு 


12 
- 


புன்னாகவராளி பைரவி தோடி மோகனம் சாவேரி ஸ்ரீராகம் 


2 


45 


ரூபகம் ஆதி 


திரிபுடை 


60. 26 278 

31 133 272 168 
. 

2 


சகாை 


மத்தியமாவதி கல்யாணி 


ரூபகம் 
சாய்ப்பு 


விநாயக 


நாடடை 


36 


1 


1 


எண் 


1 , 


அசாவேரி 


1 
2 
3 
4 
5 


ஆரபி 


. 


6 


7 


மனை 


9 
10 
11 
12 
13 


சகானா 


14 


இந்நூலில் அடங்கியுள்ள இராகங்களின் 

பெயரட்டவணை 
இராகம் 

பாட்டு எண் 

43-50 
அடாணா 

20 

38 . 
ஆனந்த பைரவி 

18-23-31 
உசேனி 

16-22 
கமாசு 

33 
கல்யாணி 

17-29-40 
காம்போதி 

42 
கேதாரகௌளை 

49 
கேதாரம் 

25 
கௌளிபந்து 

5 

24 
சங்கராபரணம் 

30-41 
சாவேரி 

26-45-48 . 
சுருட்டி 

13-21 
சௌராட்டிரம் 

28-34 
தன்யாசி 

32 
துவசாவந்தி 

12-39 

1 
பந்துவராளி 

36 
பிலகரி - 

46 
புன்னாகவராளி 

35 
பூபாளம் 

10 
பைரவி 

3-9 
மத்தியமாவதி 

11-27-47 
முகாரி 

8-19 
மோகனம் 

2-6 
யதுகுல காம்போதி 

15 
வேகடை 

14-37 
ஸ்ரீராகம் 

7 


15 


16 
17 


4 . 


தோடி 


நாடடை 


44 


பாசு 


18 
19 
20 
21 
22 
23 
24 
25 
26 
27 
28 
29 
30 
31 
32 . 


. 


அருணாசலக்கவிஅவர்கள் 


இயற்றிய 


இராமநாடகப்பாடல்கள் 


இப்பாடல்களின் 
இசையமைப்புக்கள் 
கொல்லங்கோட்டுக்குச் 
சமீபமுள்ள 
பனங்காட்டூர் 

திரு 
. 
சிவராம 
பாகவதர் 
அவர்களால் 
உதவப்பெற்றன 
. 


/ 


இவற்றிற்குஅண்ணாமலைப்பல்கலைக்கழகத்துஇசைக்கல்லூரிவீணையாசிரியர்கள் 


திரு 
. 
V. 
S. 
கோமதிசங்கர 
ஐயர் 
அவர்களாலும் 
, 
திரு 
. 
K. 
S. 
நாராயணசாமி 
ஐயர் 
அவர்களாலும் 

இசைஅமைப்புக்கள்திருத்திஅமைக்கப்பெற்றன. 


1 


ஆசிரியர்,தாம்பாடத்தொடங்கியஇராமநாடகம்என்னும்இந்நூல் இடையூறின்றிஇனிதுநிறைவேறுதற்பொருட்டுத்தம்வழிபடு கடவுளாகியவிநாயகப்பெருமானைவணக்கஞ்செய்கின்றார். 


நாடடை 


சகா.மபநீச் 


36-வதுமேளத்திற் 


இராகம் 
: 
தாளம் 
: 
ஆதி 


{ 


ச் 

நீபமரீச 


பிறந்தது 
. 


பலலவி. 


விநாயகாசரணம்சயசய-விநாயகாசரணம் 


விநாய 
. 


அனுபல்லவி 


அநாதரட்சகனேகசமுகனே-ஐங்கரனேசிவசங்கரன்மகனே 


விநாய 
. 


சரணம் 


1.அன்பிலாதபேயன்என்னுடையஅறிவுவிளங்கவேதுணைவருவாயே 

என்குலதெய்வம்நீயேஇந்த-இராமநாடகத்துக்கனுக்கிரகிப்பாயே 


. 
விநாய 
. 


விநாய 
. 


2.வானவர்பணிவோனேநல்ல--வாக்குத்தந்துகாத்தருள்சீமானே 

நான்உனதடியேனேராம-நாடகத்துக்கருள்புரிநீதானே 
8 
.உண்மைஞானந்தோணும்உன்றன்-உதவியாலேநல்லபுத்திகள்பூணும் 

நன்மையெய்திடுங்காணும்ராம்-நாடகத்தைச்சொலநீமுன்னிற்கவேணும் 


விநாய 
. 


ப. 


- 


நிச்நிபா 
, 
மா 


- 


கபமரிச 


ம.கபமரிச-மக 


[நிநிபமகமபநி 


- 


+ 


மா 
பா 
, ணம் 


. 


. 


ய 
- 
கா 


- 


2. 


ச்ரிச்நிச்நி-பநிபபமமரிச-மகமா 


| 
ச் 

நிபமகமபநி 


வி 


ணம் 


நா . 


ய 


.கா 


8 
. 


நிச்ரீ,சா,ச்நி-பபமமரிச 


LOLD 


. 


. 


சா 
; 
; 
; 


} 


வி 


நா.ய--கா 


ணம் 


4 


4 


ரீச்நிசா-ச்நி 


ம-கம 


அ.ப.நிபாமகசகமபா-நிபச்சா அநாதரட்சகனே-கசமுகமே 

னே 


பாப சங்கரன்-மகனே. 


ஐங்கர்னே-சிவ 


3 


4 


ச்ரிச்நிபமகசகமபா 
- 
நியச்ச்ரீ 
- 
மாக்ச்சா 
ச்சரிச்நிபம 
- 
கமப 
நி தரட்சகனே-கசமுகனே- ஐங் கரனே-சிவச 

-கரன்-மகனே 


அ.நா 


( 


ச் 
நிச்ரீ 
, 
ச்ர 
, 
நி 
- 
ப 
பமமரி 
-மம| 

|f 


கா 


ம 


- 


/ 


LITபா 


, 


மகம 
பாபபப|மகமப-பரிமப-பச்சாசா 
அன் 
பிலாத 
- 
பே 
, 
யன் 
என்னுடைய 

அறிவுவி-ளங்கவே துணைவருவாயே 


2 
. 


• 
பாம 
மபமகசா 
. 


I 


நிசபமப 
- 
மகமபப 
- 
நிபம 
கமப 
நி 
த 
- 
பே 
. 
யன் -என்னுடைய-அறிவுவிளங்கவே 


|மபச்நிசா 

ணைவருவாயே 


/ 


அன்பி 
லா 


8. 


ச்ரிச்நிபாம 
பமகசா 
- 
நிச 
கம 
பநிச்ரி 
- 
சா 
நி 
ம 
ப 


மகமப 


நி.பச்ா 


ச்நிமபசாசா 


அன்..பிலா 


த-பே.யன் 


: 


என்னுடையஅறிவுவிளங்கவே 


ணைவருவாயே 


ச் 


- 
ம்ம்ரி 
சாச்ச்- 
ச்ரிச் 
நிச்நிப 
நி 


கமபநி|| 


என் 
குல 
தெய்வமும் 
- 
நீ 


யே 
இந்த 


ச் 
நிபம 
கனுக்ர 
கிப்பா 
. 
யே 


ராமநாடக 


மம 


ச் 
நிச்ரீ 
, 
சா 
, 
ச்நி- 
ப 
பமமரிச 
மம 


| 
சா 
; 
; 
; 


. 


} 


நாய.-கா 


ணம் 


, 


2 


கம்பர் 
இராமாயணம் 
பாடி 
அரங்கேற்றம் 
செய்த 
திருவரங்கத்துப் 
பெருமாள் 
திரு 
முன்பே 
தாமும் 
இந்ௗலை 
அரங்கேற்ற 
வேண்டுமெனக் 
கருதி 
ஆசிரியர் 
அங்கே 
சென்றபோது 
, 
அக்கோயில் 
அதிகாரிகள் 
இந்நூலாசிரியரை 
நோக்கி 
, 
எங்கள் 
பெருமாள் 
நீர் 
இயற்றிய 
நூலைக் 
கேட்க 
உடன்பாடு 
காட்டுவாராயின் 
யாம் 
கேட்போம் 
என்றபோது 

இவர் 
பெருமாளைக் 
குறித்துப் 
பாடியது 
. 


இராகம்:மோகனம் தாளம்: ஆ 


ஆ 
. 
: 
சரீகபதா 
ச் 


28 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


தாபகாரிசா 


பல்லவி 


A 


ஏன்பள்ளிகொண்டீர்ஐயர்-ஸ்ரீரங்கநாதா ஏன்பள்ளிகொண்டீர்ஐயா 


ஏன. 


அனுபல்லவி ஆம்பல்பூத்தசையபருவதமடுவிலே அவதரித்தஇரண்டாற்றுநடுவிலே 


என்.. 


சரணம் 


( 


|1. 


கோசிகன்சொல்குறித்ததற்கோ-அரக்கி-குலையில்அம்புதெறித்ததற்கோ ஈசன்வில்லைமுறித்ததற்கோ-பரசு--ராமன்உரம்பறித்ததற்கோ மாசிலாதமிதிலேசன்பெண்ணுடன்வழிநடந்தஇளைப்போ தூசிலாதகுகன்ஓடத்திலேகங்கைத்துறைகடந்தஇளைப்போ மீசுரம்ஆம்சித்ரகூடச்சிகரக்கல்மிசைநடந்தஇளைப்போ 
காசினி 
மேல்மா 
ரீசன் 
ஓடி.ய 
கதிதொடர்ந்த 
இளைப்போ 
- 
ஓடிக் களைத்தோதேவியைத்தேடிஇளைத்தோமரங்கள்ஏழும் தொளைத்தோகடலைக்கட்டிவளைத்தோஇலங்கையென்னும் காவல்மாநகரைஇடித்தவருத்தமோ ராவணாதிகளைஅடித்தவருத்தமோ 


ஏன. 


1 


2. மதுரையிலேவரும்களையோ-முதலை-வாய்மகனைத்தருங்களையோ 

எதிர்எருதைப்பொருங்களையோ-கன்றை--எடுத்தெறிந்தபெருங்களையோ புதுமைஆனமுலைஉண்டுபேயின்உயிர்போக்கிஅலுத்தீரோ அதிரஓடிவரும்குதிரைவாயையிரண்டாக்கிஅலுத்தீரோ துதிசெய்கோவியர்ஆடைகள்பலவுந்தூக்கிஅலுத்தீரோ சதிசெய்காலினால்காளிங்கன்மணிமுடிதாக்கிஅலுத்தீரோ-மருதம் சாய்த்தோஆடுமாடுகள்மேய்த்தோசகடுருளை தேய்த்தோ கஞ்சன்உயிரைமாய்த்தோஅர்ச்சுனனுக்காச் சாரதியாய்த்தேர்விடுத்தவருத்தமோ 

போரிலே 
சக்கரம் 
எடுத்த 
வருத்தமோ 


ஏன், 


( 


[ 


1 


* 


-- 


8..படிதனில்மெத்தவும்நானே--உம்மைப்-பரம்எனவேஅடுத்தேனே 

அடிமைகொள்வீர்என்னைத்தானே-செம்பொன்-அணிஅரங்கப்பெருமானே தடம்உறைந்தகரும்பாறைசாபமதுதடுத்துரட்சித்தீரே விடஒண்ணாதகாகாசுரனுக்கொருகண்விடுத்துரட்சித்தீரே கொடுமைகொண்டழுததுரோபதைக்குத்துகில்கொடுத்துரட்சித்தீரே மடுவில்ஆனைமுன்ஓடிமுதலையைமடித்துரட்சித்தீரே-அதுபோலே வாரும்கிருபைக்கண்ணாலேபாரும்மனக்கவலை தீரும்நினைத்தவரந்தாருந்தாரும்என்சாமி 


7 


/ 


0. 


வட்சமேவுமகலட்சுமியுடன்பெரும் பட்சம்ஆகஎன்னைரட்சிக்கஎழுந்திரும் 


ஏன். 


| 


--- 


ப. 


கபா 


தா-சாரீ 


| 


ரி-காப-தாசா|| 


கா 
: 
: 

கக 
யா 

-ஸ்ரீ 


ஏன்பள்ளி-கொண் 


டீரை 


ரங்க 

நாதா 


- 


. 


த 

ரிச் 
தா 
ப 
- 


காதபகரி 


கபதச்| 


தபாகரி-தபரீசா 


| 


ன்பள்ளி 


- 


கொண் 


டீ 


-ரை 


. 


2. 


கதபதாபரீச. 
சாரிச்சத 
- 
சாரி 
கா 


- 


|ரி-காப-தரீக்ரி|| 


ன்பள்ளிகொண் 


வடீரை 


யா 


ரங்க-நா 


தா 


ச்தாரிச்ததபப-காதப்பக-கரிரிசசரிகபதச்;;;தச்தபரீ;சா; 


{ 
* 


} 


ன் 
பள்ளி 
- 
கொண் 


-ட்ரை 


கா 
கா 
பா 
பா 
- 
தா 
தா 


-பாதா 
- 
பதாச் 
தா 


| 
ச் 
ச்ாத 
பதா 


II 


ஆம் 
பல் 
பூத்த 


சைய 


பருவத 


மடு 


டுவி.லே 


த 
ப 


தபபககாபா;பா--கபதபதா 


| 
; 
- 
ப 
தா 

ச் 

தா- -பருவத 


| 
சாசா 
தப 
தா 
. 

லே 


2 


ஆம் 


பல்பூத்த-சை. 


மடுவி 


1 


பதக்ரிரிச்சா 


ச்த-ரிச்சா 

பகபா 


தச்தாபாபகதபகபகரி| 

டுவி 

வி.லே 


அவத.ரி.த் 


-ரண்டா 


5 


ற் 
று 


த் 
- 
த 
. 


. 


. 


1 


சு 


II 


2 "ஏன்பள்ளிகொண்டீரையா"பல்லவியின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும் 


சிறுத்தவும்,} 


க.தபகரி 


|சாரீ 


ச. 


கா; 


;-ககபதச்சு 


சா;சாதர்- சிகன்-சொல்குறித்- 


ததற்கோ 


தபகரிசரி 


கா 


ப 


| 
சரிகபரிகாரி 
சா 
; 
|| 


த 
சாத 
பாபக தலையிலம்பு.-தெறித்த 


தற்கோ 


சாரீ 


கா 
; 


;,-கபதசா 


ச்தபகரிச-சரிகரிசாசத 

வில்லை.முறித் 


சன 


ததற்கோ 


பார் 


9 


கா 
த 
ப 


ரி 


கா 


சரிகபரீசா 
; 


10 


க்ரிச்ச்தப 
- 
கக 

தய-ககதயகரிசாரி- 
ன் 

ரம்ப 
.றித் 


மன 


ததற்கோ 


. 


, 


பகா- 


| 


கபாப-கபதக்ச் 

-ச் 

த 
மா 
சிலாத 

லாத-மிதிலே.சன்-பெண்ணு 


பாதச்தபக-பதச்தசரி வழிநடந்த-இளைப்போ 


. 


தாதக்ரிச்தச்-ரிச்ச்ச்தாத 
பாதச்தபக 
- 
தப 
| 
தா 
; 
தச்த 
தூ 
சிலா 
. 
த 
குகன்ஓ.டத்திலேகங்கைத் 
துறைகடந்த 
- 
இளைப் 

போ 
கபத 

|தாதபகபகரி| தசதபக 
| 
பதச்தபக 
- 
த 
ப 
மீ 
சுர 
மாம் 
- 
சித்ரகூ 
டச் 
- 
சிகரக்கல் 
மிசை 
நடந்த 
- 
இளைப் 
போ 


- 


காககபா 


ச் 
. 
- 
த 


. 


சரிகபகரி 
ச 
ரிகப் 

தாபகா 
சினி 
மேல் 
- 
மா 
ரீ சன்-ஓடிய 

ய- 


|பதச்தபக-தபதாதபகபகரி.|| கதிதொடர்ந்த-இளைப்போ 

ஓ..டிக் 


கா 


1 


1 


கர 


கா 


. 


தச்தப- 

தப-கபகரி 


ரிகதபபக 
- 
கபகரி 
- 
| 
ச 
ரீ 
கப 
களைத்தோ 
. 
- 
தே 
. 
வி யைத்-தே 

டி 
இளைத்தோ 
. ம. 


- 


ரங்கள் 
- 
ஏ 
. 

ழுந் 


1 


F 


கா 



| 


பார்| 


- 
கபதச்த 

த-கபகரி 
தொளைத்தோ 
. 
- 
க 

லைக் 


| 
ச 
ரீகா--பரி|காபா 
வளைத் 
தோ 

லங்கையென்னும் 


கட் 


இ 


காக 
பா 
ப 
ப 
ப 
- 
பத 

பதச்ச்தபதாதரிச்தச்தபக பத்ச்-ச்தபகரி|. 
காவல் 
மா 
நகரை இடித்தவருத்தமோ ரா 

வணா 

திகளை அடித்த-வருத்தமோ. 


. 


{ 
" 


ஏன்பள்ளிகொண்டீரையா"பல்லவியின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


சிறுத்தவும். 


3 


பாலகாண்டம் 


இந்நூலின்பெரும்பிரிவுகள்ஆறனுள்முதலாவதாகியபாலகாண்டத்தின்தொடக்கத்தில், இப்பாடலின்கண்திங்கள்,தோறும்மூன்றுமழை பொழிய,ஆண்டொன்றுக்கு முப்போகம்விளைய,புலியும்பசுவும்ஒருதுறையில்நீருண்ண,ஏனையவிலங்கு. , 


11 


12 


களும்பறவைகளும்வேற்றுமையின்றிஒருவழிச்செல்ல,மக்களெல் 
லோரும் 
நீண்ட 
வாழ்நாளும் 
நிறைந்த 
செல்வமும் 
பெற்று 
இனிதே யிருப்ப,மற்றும்பலவகைநலங்களும்நிறையஆறிலொரு 
கடமை 
கொண்டு 
, 
பகைவென்று 
, 
அறுபதினாயிரம் 
ஆண் டுகள்அறச்செங்கோல்செலுத்தியஅரசர்க்காச னாகியதசரதமன்னன்ஆட்சிமுறைவிரித்துக் 

கூறப்படுகின்றது 
.. 


இராகம் 
: 
பைரவி 


ஆ.:சரிகமபத்திச் அ.: ச்நிதபமகரிச 


{ 


20 
- 
வது 
மேளத்திற் 

*பிறந்தது. 


1 


தாளம் 
: 
சாய்ப்பு 


பல்லவி 


ராச 
ராசர்க்கும் 
ராசன் 
தசரத 
ராசனிருந்தானே 


ராச. 


| 


அனுபல்லவி 


தேசத்திலகன்அயோத்திநகர்க்கொரு 
திலகன் 
ரவிகுல 
திலகன் 
ஆகவே 


ராச. 


சரணம் 


1.மந்திரதந்திரமும்நித்தியநைமித்தமும்-மகங்களும்தினம்செழிக்கவே 

வன்புலியொடுபசுவும்ஓர்துறைநீர்-உண்டுகொண்டுபயம்ஒழிக்கவே இந்திரபதமும்குபேரதனங்களும்-எவருஞ்சிறிதென்றுபழிக்கவே எங்கெங்கும்முப்போகம்விளையவே--திங்கள்தோறும்மும்மாரிகொழிக்கவே 


! 


2. 


நாலுவர்ணாச்சிரமங்களுஞ்சொன்ன-நடைபுரண்டுபாயாமலே நரர்க்கும்வேறுள்ளஉயிர்க்கும்வயதுகள்--நடுவிலேதேயாமலே கோலமாகியமிருகமும்பறவையும்குறிகடந்துமேயாமலே குடியில்ஆறில்ஒருகடமைகொண்டுசெங்கோலின்முகம்சாயாமலே 


ராச. 


3.மறுமங்கையருக்கும்மறுமன்னவருக்கும்-மார்பும்முதுகுங்கொடாமலே 

வளரும்அட்டலட்சுமியுந்தன்அரண்-மனைவிட்டடியைஎடாமலே அறுடா"தாயிரம்வருடமும்ஏ-காதிபத்தியம்விடாமலே ஆரும்மனதில்விசாரத்தால்ஆ-ராய்ச்சிமணியைத்தொடாமலே 


ராச 


1 


1 


ப் 
. 


பமநி 
நி 
தப 


,ம-பா,பமக 


சாச்நிநிததப ரா 

சர்க்கும் 


ராசன் 


தச 
ரத 


13 


| 


ரிசாகரிநி 


சா 
, 
கரிகமப 


| 


மகரிசரிக 


|| 


சா 


ப 


14 


தா 


னே 


க 


. 


. 


// 


| 


2 
. 
2. 

; 
, 


மபத்ரி 
ச் 
ரி 
க்ரி 


== 


ச் 
சரிச்நிதபமக 


| 


சா 
சரிக்ரிச் 
நிதப 

ம் ரா 


ராச 


சர்க் 


த. 


ரத 


! 


ரிசாகரிநி 


சா 


--- 


கரிகமப 


நிச்ரிக்ரிச்நிதபமக 


. 


ன் 


ராசன் 


னே 


- 


அ.ப.:, 


ம பா 


= 


ரி 


ச்ரிக்ரிசா 


சா 
நிரிச் 
நிதப 
! 


தாநீசா திலகன் 


தேசத் 


. 


நகர்க்கொ 


யோ 
. 
. 
த்தி 


சாச்நி 
தா 
பா 


| 


மப 


ப பமநீதப 


1201 


பமப 


தீ 
நீ 
ச்ா 


*. 


த்நிசா தில 


கன 


த 


லகன் 


கவே 


V 


1 


நிச்ரி 


" 


ராசராசர்க்கும்"பல்லவியின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


} 


|மபதிநீச்ா 


--- 


பதா 


ரிச் 
நிதா 
பா 


ப 


- 


பா;பநிதப தந்த்ர.மும் 


மந்த்ர 


நித்ய 


நைமித்தமும் 


1 


4 


பமநிநிதப 


மகரிகமபகா 


1 


ரி 
ச 
நி 
ச 
ரிக 


மாபதபதபா 
, 


|| 


மகங்க 


ளுங் 


தினம் 


செழிக்க 


வே 


| 


, 
மபா 


தாநீசாச்ா 


|ச்ரிக்ரிசா 


சா 
நிரிச் 
நிதப 


வன 


புலியொடு 


சு 


ச 


வும் 


. 


து 


1 


றை 


நிதமக்ர 


| 


|பமநீ 


பம 
நீ 
தப 


-- 


பமபத்நீசா 


- 


சா 
ச் 
நிதா 

பா 
கொண் 
டுபு 


T 


பு 


ர் 
உண்டு 


யம் 


ஒ.ழிக்கவே 


பூ 


= 


8. 


- 


|| 


நீதீநிச்ரி இந்த்ரபதமுங் 


ம்கரிச்சரிக்ரிசாரி 
பே 
. 
ரதனங்களும்எவருஞ்.சிறி 


நீ.தீச்ரிச், தென்றுபழிக்கவே 


பீட 


க் 


தீக்ரி.க்ச்ரி 


. 


த 


நீக்ரிச்நிதப|தீதிச் போ.கம்விளையவேதிங்கள் 

திங்கள் 
தோ 
.. 
றும் 


ம்மநி 
நிதப 
ம 
மும்மா 
* 
ரி 
கொ 
ழிக் 


எங்கெங் 
குமுப் 


15 


ச் 


| 


“ராசராசர்க்கும்”பல்லவியின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


} 


க 



வே 


+இக்குறிசதுசுருதிதைவதத்தைக்குறிக்கும். 


4 


தசரதமன்னன்தனக்குப்புத்திரப்பேறுஇல்லாதகுறையைத் தன்குருவாகியவசிட்டமுனிவரிடங்கூறிவருந்துதல், 


. 


T 


1 


f 


இராகம்:துவசாவந்தி 


சரிமகமபதநிச் சநிதபமகரிக்சரிக்மகாரிச 


{ 


|28-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


தாளம் 


. 


பல்லவி 


பிள்ளையில்லாதபாக்கியம்நான்-பெற்றிருந்தென்னசிலாக்கியம் 


பிள்ளை 


அனுபல்லவி 


3 


வள்ளலேசன்மமலடன்என்றொருகாலே-வசைகொண்டேன்தசரதன்புவிமேலே கள்ளிஆனதுநெடுகவளர்ந்ததாலே-காயுண்டோகனியுண்டோஅதுபோலே 
பிள்ளை 
. 


சரணம் 


. 


1.மறுவில்லாதஇந்தச்சூரியவங்கிசமிது-வளரும்வங்கிசம்ஆச்சேயிது 

மழைபெய்தடிமறைந்தாற்போலேஎன்-மட்டிலேநின்றுபோச்சே அறுபதாயிரம்வருடமும்வருந்தும்-அரசுதான்இனிஆரைக்கொண்டுதிருந்தும் குறைவில்லாதஅந்தச்சஞ்சீவிமருந்தும்--கொடுக்கும்தெய்வம்நீதானே கிடைத்திருந்தும் 

பிள்ளை 
. 2.பெருக்கக்காண்பதேகாண்பதல்லாமல்-பெறுவதொன்றுங்காணேன்மிகு 

பிச்சர்போலேநெடுநாளும்உண்டஉண்ட-எச்சிலைஉண்ணல்ஆனேன் விருத்தன்நான்இனித்தவசிலேசெல்லவேணும்அல்லாமல்புவிஆள்வதுசிறப்பல்ல இருத்தும்வாழைஅடிவாழைஆய்ப்புல்ல-இவன்மகன்இவன்ஆம்என்றுபேர்சொல்ல 

பிள்ளை. 3.மோந்தால்முத்தியும்வரும்பரத்திலே-முத்தியுங்கூடவருமேமேலே 

சாய்ந்தால்உடம்பெங்கும்குளிருமே-தழுவஇன்பம்தருமே வாய்ந்தபொன்னுலகளவும்போய்ச்சனி---மண்டலமுந்திருத்திக்கொண்டேன்புவிதனில் ஏந்தினேன்இல்லையேஒருபிள்ளைக்கனி-என்னவீடென்னவாசல்எனக்கினி 
பிள்ளை 
. 


17 


1 


Lho 


ரீ.; 


கரி-ரி 


கமா 
. 


. 


18 


| 
பததபமகரி 


+ 


பிள்ளை 


-யில் 


- 
லா 


. 


த 


- 
பா 


யம் 


.கா. 


- 


- 


சி 


சி 


ம 


* 
ரிரி 
க் 
சா 


|:நிச 
நிதநீ 


ரீ 


சசா: 


|| 


பெற்றி.ரு-தென்ன. .சலா 


சி. 


யம் 


. 


2. 


- 


நிசரீ 


ரீ; 


|;-ரீ 


க 
மா 
; 


| 
பததபமக் 


|| 


1 


* 


பிள்ளை 


- 
யில் 


லா 


த 


-பா 


சி. 


யம் 


கா. 


தநிசநிரீசா 


கமபகாக்ரி-ரிரிக்சாசா-மக்ரி 

- 
மக்ரி 
சரி 
பெற்றி 
.ருந்-தென்ன 
சலா 

ச்லா 





ன் 


யம் 


ரிரி 
மர் 


மா ; 





| 
: 
- 
மப 
தப பா 


ம 
கரீரிக 
சா 


வள்ளலே 


சனம 


-மலடன்என் 


. 


றொ 


ருகா.லே 


ரிரி 


ம 


க்ரி 
ரி 
- 
ரி 
ச 
சா 
சா 
சா 


| 
சாசநிரீசா 


| 
: 
- 
ச 
ச 
நீ 
தா 

புவிமே: 


த 
. ர 
வசைகொண்டேன் 
- 
த 
ச 
ர 
தன் 


* 


சா;சா-ச்நி.த நிச்ாசா 
கள் 
. 
ளி 
- 
ஆ 


-1 
; 
- 
நிச்நிததா 
- 
தா 
நி 
த 
பா 
பா 
- 
நெடு 

ளர்ந்த 
தாலே 


ன து 


. 


வ 


- 


1 


மகமா 


மா; 


. 


மாபா 


மா 


ம 


மகிரி 
சா 


ப 


ம.க 

|;-பதபாபா கனியுண்டோ அதுபோ 


கா 


யுண்டோ 


லே 


“ 
பிள்ளை 
யில்லாத 
” 
பல்லவியின் 
2 
- 
வது 
சங்கதியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


} 


ச 


சநிசா. 


ரி 


ரிம 
பா 
-தநிபா 

-ர்ய.வங் 


|தபமகரீசா 

மிது 


மறுவி 


லா 
. 
த 
- 


-இந்தச் 


கி 


ச 


- 


ரிரிக் 


* 


ரி 


- 


ரிக் 
| 
; 

சா 
சா 
சா 
- 
சா 
, 
நிதநி 


சாசநிரீசா 


வளரும் 


கிசம் 


சே 


. 


. 


| 


மா 
; 
- 
கட் 

-கமபா-தப்பா மழைபெய் 

தடி-மறைந் 


| 
: 
- 
ப 
ம 
நிததப 

ற் 


தா 


தபமகரிகசா 
போ 
லே 
. 
என் 
க 


2 


*ரிக் 


ம 


மா-மபக 


ச 
நிதநி 


நிசா 


20 


|| 


காக்ரிக்ரிக்சசா 
( 
; சா,நிதநி 

போ 


மட்டி 


லே. 


நின்று 


ச்சே 


ப 


சரிமமாமமா 
-கமப 
த 
ப 
ப 

|பதச்சாநிதா,பாம கரிரிக க அறுபதாயிரம்-வருஷமும்வருந்தும்- அரசுதான்இனிஆரைக்கொண்டுதிருந்தும் ரிரிரி-மக் 
மக்ரி 
ச ச-சாநிதநி-சசச 
ச 
ரிமகமபதப 

தச்தபமகரீ குறைவி-லா.தஅந்தச்-சஞ்சீவி-மருந்துங் 

தா,னேகிடைத்திருந் 


கொடுக்குந்தெய்வமும் 


"பிள்ளையில்லாத"பல்லவியின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும் 


} 


தும் 


- 


+இக்குறிசாதாரணகாந்தாரத்தைக்குறிக்கும். 


1 


5 


கலைக்கோட்டுமுனிவரால்மகவேள்வி(புத்திரகாமேஷ்டி)செய்துமுடித்த பின்பு,வைகுந்தநாதனாகியதிருமாலேஇராமனாகத்தம்பியர் 

மூவருடன்அவதரித்தமைகூறப்படுகின்றது. 


சரிமாபநீச் 


15 
- 
வது 
மேளத்திற் 


இராகம்:கௌளிபந்து தாளம்:ஆதி 


அ.. 


ச் 
நிதப 


தபம்பதமகரிச 


பிறந்தது 
. 
: 


பல்லவி 


பரப்பிரம்மசொரூபமேஸ்ரீராமன்ஆகப்-பாரில்வந்ததுபாரும் 


பரப். 


அனுபல்லவி 


வரத்தினால்அரக்கரைவானத்தில்ஏற்றவும் வானத்தில்தேவர்கள்மலர்மாரிதூற்றவும் 


பரப். 


21 


.சரணம் 


22 


1.பக்திமுனிவன்கலைக்கோட்டுமாமுனி-பண்ணியயாகபலன்தேறச் 

சத்தியதசரதற்கறுபதினாயிரம்-சம்வத்சரபலன்.நிறைவேறச் சித்திரைமாதம்நவமிகடகம்-செழும்புனர்பூசம்தேன்ஊற ஒத்தகிரகங்கள்நால்வரும்பதினொன்றில்-உச்சத்தில்ஐவரும்ஏறஆதிப் 


பரப் 
. 


2.சீர்ஆரும்லட்சுமணன்சத்ருக்னன்சுமித்-திரைவயிற்றில்நின்றுபேரப் 

பாரோர்புகழ்கைகேசிவயிற்றில்நின்று-பரதன்வந்துபுவிசேர ஆராலுங்கொள்ளாதஆனந்தம்மேற்கொண்டு-அம்புவியோர்இடர்தீரக் காராரும்குழல்வல்லிஇருவர்க்கும்மேலான-கௌசலைகண்களிகூரஆதிப் 


பரப். 


3.தேவர்முனிவர்பகைதீர்ந்தோம்என்று-சென்னியில்பூந்துழாய்முடிக்கப் 

பூவுலகத்துளவேதியர்எல்லோரும்--புகழும்வேதாகமம்படிக்கப் பாவிஇலங்கையின்மேல்சூரியன்தேரிலுள்ள்-பச்சைப்பரிஏழும்நடிக்க ராவணன்ஆதிஇருக்கின்றராட்சதர்-எவர்க்கும்இடக்கண்கள்துடிக்கஆதிப் 


பரப். 


ப 
.. 
: 


பபசாசா 


R 


- 


சா,நிகரிசா 


I 


. 


| 
;-சநிசாரீ 

ஸ்ரீ 
. 
ரா.ம 


* 


பரப்ரம்ம-சொரூபமே 


(0 


கப் 


. 


2 
. 


; 


சரிமபதம 


*பபசாசா- 
ரீ 
ரீ பரப்ரம்ம 

சொரூபமே 


தம்கரிகரிச 


கரிகரிசாசா 


ஸ்ரீ 


ம 


ஐ 


கப் 


. 


, 


3. 


* 


சரி 


- 


பபசநிசா 

ரீ 

மா 
பாதம 
கரி 
- 
ச 
ச 
நிகரிசா பரப்ரம்ம 

ம-சொரூபமே 


சா 
சபா 
நீ 
சா 

கப் 


ஸ்ரீ 
ரா 


1 


ப 


- 


சரிமா 
; 
- 
ப 
நி 
சாரி 
நிதப 
- 


1.மமதமகரிகரி 


சா;ரிகரிசநீ ரும் 


பா 


ரில் 
. 


. 


வந் 


த 


. 


பபசாசா 


{ 


கரிசா 


பரப்ரம்ம-சொரூப.மே 


} 



பமபாநீ-சாச்நிரிச்ரீ 


| 
; 
- 
ச் 
நிக்ரி 
சா 
- 
ச்ரரி 
நி 
சா 
சா 

வா 
.னத்தில் ற்ஐவும் 


வரத்தினால் 
- 
அரக்க 


. 


- 


1. 
; 


சாசாசா 
- 
ச் 
நிசரிநிதபா 


- 


| 
பாச் 
நி 
தா 
பா 
- 


பமதமகரிகரி 


வானத்தில் 
- 
தே 
. 


வர்கள் 


மலர் 
மாரி 


- 


தூ 
. 


- 


ற்ற: 


23 


2.சா 


|ம.மதமகரிகரி|| 


24 


பமபநிசா-நிசாரிச்நிததபபா னத்தில்-தே 

வர்கள் 


|பாச்நிதாபா- மலர்மாரி 


வும்- 


தூ 


-ற்ற 


. 


. 


* 


பபசாசா-ரீரீசரீ 


|| 


. 


நி 


கரி 
சாங் 


1 


(வ. 


வும் 


பரப்ரம்ம-சொரூப 
மே 


. 


சரிமாமா 


பதமாகரிசா 


:நிகரிசாசநிபாசநிசா க்-கோ 


பக்திமு-னி,வன்க 


லை 


ட்டு 


மா 


மு.னி 


. 


சநிசாரீ 


ரிமமபரிசா 


+9 


ரிநிதபநீதபம் 

தபமகரிகரிசா; 


- 


பண்ணிய 


லன் 


தே 


. 


. 


ற 


. 


- 


பம்பா 
நீ 
- 
சாச்ரிச் 


ரீ 


- 


|சாரிநிச்ாசா 


| 


-ச்நிக்ரிசா -கறுப.தி 


சத்திய- 
தச 


ர 


தற் 


. 


. 


யி 
யி 
ரம் 


ரம் 


1 


சாசா 


- 
ச் 
நிச்ரி 
நிதபா 


மமதமகரிசா 


11 


1 


- 
ச் 
நீ 
தாபா 
நிறை 
வே 

/ 
- 


சம் 
வத் 


.பலன் 


றச் 


1 


பநிசா;-ச்நிசாரிச்நித,தபா 


| 
பாச் 
நிதா 
பா 


-- 
|| 


| 


| 
மமதம 
க 
ரி 
சா 

றச் 


சம்வத் 
. 


பலன் 


நிறை 


வே 


- 


-தம 


கரிகரிசா-சநிசநிச 


ச 


ரிபமபா 
நீ 
சாரி 
நிதப 
பா செழும்புனர்பூசம்-தே 


சித்திரை 


மா 


தம்-நவமிடகம் 


னஊ 


ற 


ப 


தாப 


ம் 
பாத 


மபநிச்நி 
சாச்ச்/,-ச் ச்ச் 

பாதபமாகரிகரி| -ஒத்த்கிரகங்கள்-நால்வரும்-பதினொன்றில் 

- 
உச்சத்தில் 
ஐ 
வரும்-ஏ 

• 
ற 


4 


சரி 


ரீ 


1 


7.சநி 


கரிசா 
; 


பாசாசா- பரப்ரம்ம-சொரூப மே 


} 


+-இக்குறிபிரதிமத்திமத்தைக்குறிக்கும். 


25. 


26 


6 
. 


விசுவாமித்திரமுனிவர்,தசரதமன்னரிடம்சென்று,தாடகையால் தடைசெய்யப்பட்டதமதுவேள்விமுற்றுப்பெறுதற்குஉதவி 

செய்யும்படிஇராமபிரானைத்தருமாறுகேட்டல். 


28 
- 
வது 
மேளத்திற் 


இராகம்:மோகனம் தாளம்:ரூபகம் 


ச 
ரீகபதாச் அ.:ச்தாபகாரிசா 


. 


பிறந்தது 
. 


பல்லவி 


ராமனைத் 
தருவாய் 
சகரட்சக 
- 
ராமனைத் 
தருவாய் 


ராமனை. 


அனுபல்லவி 


தாமதம் 
நீ 
செய்யாதே 
- 
தசரதா 
இப்போதே 


ராமனை. 

. 


சரணம் 


1.- 
அரன் 
பக்கம் 
செல்வேன் 
- 
அரி 
முன்னே 
சொல்வேன் 

இரண்டுந்தப்பினால்உனைவிட்--டெவரால்பகைவெல்வேன் 


ராமனை. 


2.தாடகைப்பாவி-தவிர்த்தாள்என்வேள்வி 

பீடைவராமல்காத்தால்-பிழைக்கும்என்ஆவி 


ராமனை. 


3. 
உம்பர் 
விசாரம் 
- 
ஒழிக்க 
அந்நேரம் 

சம்பரனைக்கொன்றாயே-தயவாய்இந்நேரம் 


ராமனை. 


4.கோபத்தில்ருத்திரன்-குருவிசுவாமித்திரன் 

-ஆபத்துக்காக்கவேணும்-அதனால்உன்புத்திரன் 


ராமனை. 


ப. 


கா 
; 


-- 


கா 


பா 
. 


|| 


*பகபத 


. 


மனைத் 
தரு 


ய் 
சகரட் 
ச 


க 


/ 


ச்தச்த 


--- 


| 


== 


1 


த 
ப 
கா 
, 
தபா 

னைத் 
தரு 


சா,பகரிசரி 

ய் 


வா 


2 
. 


கா 
. 


கபகரீரிகா 


II 


பகபதச்ரி 
ய் 
ச 
. 
கரட் 
சக 


ரா 


ம 


. 


னைத் 
தரு 


வா. 


27 


28 


க்ரிச்த 


தப 
ப 
கா 


j 


சச்தபகரிசரி 


தபா 


| 


ரா 
, 


மனை 


னைத்த 


வா . 


3 
. 


காதரிரிகா 


பததப 


|| 


காபகதச்ரி| ພໍ່ 

கரகரட்சக 


மனை 


ச 


க. 


க் 
ப் 
க்ரி 


க் 


தபகரி 


ப 


11 


சரிச்ததபதப அம 

னைத் 
தரு 


( 


ரா 


வாய் 


4 
. 


கா 
; 


கா.தபரிரிகா 


9. 


மனை 


ட்ச 


த் 
தரு 


ய்ச-கர 


வா 


F 


| 


| 


சா 
; 
; 
; 


ப 


ச் 
ததபக்தபா 

த்தரு 


} 


ரா 


ம 


னைத் 


ய் 


ST) 


அ.ப,க்ரரிச் 


-- 


ச் 


| 


தா 

பா 
தா 


பாகபக-ரிசா தாஇப்போ.தே 


தாமதம் 


நீ 
செய்யா 
தே 


2 
. 


காரிச் 


== 


ரிச் 
த 
ப 
தா 
| 


== 


பா 
த 
ப 


க 


1 


தாமதம் 


நீ 
செய்யா 

*-தே 


தாஇப்போ 


தே 


H 


3 
. 


காரிச் 


ரி 

ச் 
த 
ச்பதா 
| 


கரிசா 


ப 


1 


தாமதம் 


நீ 
செய்யா 


தே 


தச 


தா 


இப்போ.தே 


4. 


க்ரிச் 


ரிக்ப்க்ரிச் 
தபத 
| 


|| 


ரீரி 


ச் 
ததப 


க 


தாமத 


ம் 
நீ 
- 
செய்யா 
.தே 


தா 


இப்போ 

.தே 


F 


{ 


கா 
. 


| 


ப 
க 
பத 


== 


ச்ரிக்க்ரிச்ரி|| 


காதபரிரிகா மனை 

த் 
தரு 


1 


வா 


ய்சகரட்சக 


க்ரிரிச் 


== 


ச்ததபகதபா 


( 


}| 


னை 
த்தரு 


வா 


. 


கா 


காகா 


ச. 


ரி 
க 
தா 


. 


காகரி| கஞ்செல்வே. 

ன் 


பாகப 
கரி 
, 
சா 
னே 
னே 
சொல்வே 


அரன்பக் 


அரிமுன் 


291 


க 


சரிகபரீசாசா| 


சா 
. 
பத 


சா 


சா|| 


30 


இரண்டுந் 


தப்பினாலுன்னை 


விட்டெவ 


ரால்பகைவெல்வேன் 


- 


காகா 


ரி 
க 
பா 
பா 
. 


க| 


பதசா 


ச் 


த 


சா 
சா 
. 
; 


ப 


தாட 


கைப்பாவி 


த 


வியர்த் 
தாள் 


என்வேள்வி 


காக்ரி 


-- 


சா 
த 


பா 


க 


பகரிசரி 


" 
சா 
ச்ததப 
தா 
! ராமல்காத்தால் 


பீ 
டைவ 


பிழைக்கும் 


என் 


ஆ 


வி 


| 


. 


காதபரிரிகா 


பக 


பத 


ச்ரிக்ப்ரிச்ரி 


ப 


மனை 


ரு 


வா 


. 


ய் 


ய்சகரட்சக 


. 


ரட் 


க்ரிரிச் 


== 


சததபகதபா 


. 



சா 
; 
; 
; 


. 


ம 


வா 


. 


னை 
த்தரு 


இராமன்படைப்பயிற்சிபெறாதஇளம்பிள்ளையாதலால் அவன்இருக்கட்டும். யானேஉம்முடன்வருகின்றேன்.தாடகையென்னும்அரக்கிமாத்திரமன்று. தேவர்களேவந்துதடுத்தாலும்அவர்களையும்வென்றுஉமதுவேள்வியைக் 

காஃபேன்என்றுதசரதன்விசுவாமித்திரரிடங்கூறுதல். 


| 


1 


சரீமபநீச் 


இராகம்:ஸ்ரீ தாளம்:திரிபுடை 


:ச்நீபமரிகாரிச 


22 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 


பல்லவி 


ராமன்ஏதுக்குஇதற்கோஅவன்வரவேணும்--நான்வருகிறேன்காணும் 


ராமன் 


அனுபல்லவி பூமி.அரசன்என்றுநான்.இருந்தென்னகொள்ளை-சாமிஅவன்ஏந்துகுழந்தைப்பிள்ளைராமன். 


சரணம் 


1.ஏன்இந்தத்தோத்திரம்தாடகை-எனக்கெம்மாத்திரம் வானுளோர்கள்வந்துதடுத்தாலும்அடிக்கிறேன்-நானேவந்துன்வேள்வியை 

முடிக்கிறேன் 
ராமன் 
. 
. 
- 


32 


2 
. 

பேயைக்கொல்வதரிதோகாரியம்-பெரிதோவீரியம்பெரிதோ 

ஆயுதம்பிடித்தறியான்கேளாய்ஒருசொல்லை-வாயில்முலைப்பால்மணம்மாற்இல்லை ராமன். 3.கவலைஏன்கொண்டாய்என்முன்ஒருக்காலும்வராள்கண்டாய் அவளையும்படையையும்அடிக்கிறேன்பாராய்பாராய்-இவனால்என்னஎழுந்திரு 

வாராய்வாராய்ராமன். 


;சநிசா 


ப 
. 


|gs; 


|கா 


; 
ரிம 


நிநிபம 


மன் 


புக் 


*இதற்கோ 


வண 


ஏ 


சரிகரிசா 


பா 
பா 


I 


;சநிசா 


ரீபம 


ரீகா 


1 


வே 


ணும் 


நான்வரு 


கி 
றேன் 


னும 


2. 


ரிம 


ச் 
நிபம 
( 
ரிக 


ரிச 
ச 
நி 
சா 

நி 
சா 
ரீ மன் 


ரீ துக்கு 


2 


. 


தற்கோ. 


வன 


ரா 


ச 


; 


;சரிககரிசாகரி வேணும் 

நான்வரு 


நீ 
சரிம 
பதநிய 
மரி 


க 


வ 


ணும் : 


கா 


றேன் 


. 


ரிச 
ச 
நி 
சா 


ரீ 


கக 


|பாசநி 


சா 


+ 


ரா.மன் 


து 


1 


நீபம 


ச் 
நி 
| 


சா 
சா 
II 


ரீமாபா 

பா பூமிஅ 


பாநிநிபமபா நான்இருந் 
தென் 


ரசன் 


எனறு 
: 


பு 


கொள்ளை 


. 


ரீமா 
பா 


| 
ச் 
நிபம 


ரி,கரிச 


சா 
|| 


மரியமநிப|ச்நிபநிசாசா தெ 

கொள்ளை 


பூமிஅ 


என்று 
, 


நான் 
இ 


(0 


னன 


|பாதநிபமரிகா 


நிரிச்நியம பூ.மி.அ 


ரிமபநிச்ரிக்க்ரிரிச்ச்நிசா| நான்இ 

தென்னகொள்ளை 


ர.| 


சன் 


என்று 
. 


|நிசா 


க்ரிச் 
நி 
பா 


| 
ச் 
நிபா 


பம் 


நீ 


18 


க| 


மி 


அ. 


வன் 


எனது 


முந் 


குமு 


ந் 


1 


தைப்பிள் 


ககரி 


11 


கரிசநி.பாசநி 


ரிச 
சரிசா 
ரீ கள.ரா.மன் 


8.சி 


" 

} 

- 


7 


/ 


| 


| 
-சா 


, 


|| 
; 
ரிம 
பா 


|நீநிபமரிரிகரி 


34 


க இந்தத் 


என 


தோ 


த்தி 
. 
ரம் 


தா 


கை 


ரிசசரி 


கரிசாநீ 


(க 


கரிரி 


சநிசா 


|| 


எ 
னக்கெம் 


மா 


த் 


1 


ரம் 


| 


ளோர்கள் 


வந்து 


கிறேன் 


1 


தடுத்தாலும் வேள்வியை 


நானே 


| 


வந் 


I 


அடிக் முடிக் 



| 


| 


துன 


கிறேன் 


II 


:(ராமன்) 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


குறிப்பு 
: 
- 
இந்த 
ராகத்திற்கு 
“ 
பதநிபம 
” 
என்ற 
பிரயோகம் 
வழக்கத்தில் 

| 
இருந்து 
வருகிறது 
. 


8 


இராமனைத்தரமறுத்தமையால்விசுவாமித்திரர்வெகுண்டதுகண்டுவசிட்டமுனிவர், தசரதமன்னனைநோக்கி,இராமனுக்கும்கலைவளர்ச்சியும்ஆதித்தன்மாபுக்குப் பெருமையும்உண்டாதற்கு,ஏற்றநற்காலம்இதுஆதலின்சிறிதும்- அஞ்சாது இக்கோசிகமுனிவருடன்இராமனைஅனுப்புக் 

எனப் 
பணித்தல் 
. 


11 


இராகம்:முகாரி தாளம்:ஆதி 


.:சரிமபநிதசா 

தபமகரிச 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


பல்லவி 


GN 


மோசம் 
வராதையா 
நான் 
சொன்ன 
வார்த்தை 


மோசம் 
. 


அனுபல்லவி 


கோசிகன்பின்னேராமனைக்கூட்டிவிடுவாய்சொன்னேன் 


மோசம். 


35 


36 


சரணம் 1.உப்புநீர்மேகஞ்சேர்ந்தால்உலகில்பிரவாகம் 

அப்படிஉன்மகனுக்கு அடுத்ததேயோகம் 


மோசம் 
. 


மோசம். 


2.மறுவுண்டோ,வதிஷ்டன்சொல்வார்த்தையிரண்டோ 


பொறுபொறு 
முளைப்பாரைப் 
புதைப்பாரும் 
உண்டோ 
3. 
- 
சோதிக்க 
வேண்டாம் 
நான் 
சொல்வதே 
சீலம் 
ஆதித்தன் 
குலத்துக்கின் 
றனுகூல 
காலம் 


// 


மோசம். 


+ 


ม. 


மா 


மா 
, 


பா,; 


தா 
பா 


சு 


மபா 


மோசம் 


வ. 


தையா 


நான் 
சொன்ன 


1 


மகாரீ 


சா 


-- 


. 


ர்த் 
தை 


- 


2.1 


மா 
மா 


ம 


பாதீ 


| 


பமத் 
தீா 
பா 
மோ 
சம் 
வ 

-ரா தையா 


. 


வ 


கா 


சொன்ன. 


. 


மபத்பபமகாரீ-ரீ 


ர்த்தை 


8. 


தா 
பா 


ஸ்ரீ 
மா 
மா 
மா 


ச் 
ச் 

நிதா 
பா 


> 





கச 


மோசம் 


* நான்சொன் 


தையா 


சம் 
வ 


> 


தீபம் 
கா 

ர்த்தை 


. 


2 


மாமா-பதச்ரிக்ரி-ச்நி 

ச் 
நிதா 
பா 
) 


. 


பரிச்ரிதாதீ.பா- 


- 


/ 


.. 


- 


தை 


நா 


UIT 


மோ 
சம்வ 
- 
ரா 
: 


ன் 
சொன்ன 


|மபபபமகா? 


ரீ 


*வா 


வா 


ர்த் 
தை 


5 
. 


18 


-பாதசரிமாக்ரிச்நிதி 


பதசரிக்ரி 


ச்நிதா 


கச 


- 


பா| 


LOT 


மோ சம்-வ 


தையா 


கா 


ன்சொன் 


ன 


37 


ப 


38 . 


( ரிமபத்பத்பம்காரி 

ர்த் 


வா 


கச 


ச 
ரிகரிச.நி 
தா 
: 
| 
சா 


த 


| 


சரியமகரிசா 
மோ 
சம்வ 


தை. 


தை 


. 


யா 


|.சா 


( 


} 


بننے 


அ.ப. 


நீ 


1ததா 


சாசா 


பமபத 


சா 


ரிக்ா 
ச் 
ச்ா 


கோ 
. 
சி 
கன் 


பின் 
னே 


ம 


னைக் 


கூ 
ட் 
டி 
வி 


1 


தாரிச்நி 


தி 
டு 
வா 
ய் ய்சொன்னேன் 


2. 


நீ 


ததா 


மபத 


சா 
சா 
சா 
- 
ப 

பமபத 


1 


ச்ரி 
- 
ச் 
ரிப்ம்க்ரி 
. 
சா .) 
னைக் 
- 
கூ 

பட்டி 


கோ 


சிகன்-பின்னே 


|ச்தரிச்நீநீதா 

த் ய்சொன்னேன் 


வா 


3 
. 


- 


ܝ 
ܪ 


க்ர,ரிசா 
ரிசா 
- ச்நிநிததா-சரிக்ரிச்நி 

ச்ரிக்கச் 
நி 
தா 
- 
1 கோ.சிகன்-பின்னே 


தீபா 


தரிச்நிதீர் 

ட்டி 


னைக் 
- 
கூ 


டிவி 


| 


தி 


பமகா 


மதிப்பு 


ரீ 


டு.வா 


ய்சொன்னேன் 


4. 


+ 


கா 
- 


தி 


ரிச்ா 
- 
சரிக்ரிச் 
நிதா 

- 
மா 
பத 
| கோ.சிகன்-பின் .னே 

-ராம. 


தி 
ட் 
டிவி 


* 


கனக் 


| 


ரிமபதச்ரிக்ரிசா ச்,நிதப|| 


* 


டு 


ய் 
சொ ன் 


மகரிச 


(.. 


" 
மோசம் 
வராதையா 
" 
பல்லவிவின் 
5 
- 
வது 
சங்கதியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


} 


F 


89 


* 


பம்காரீ 


ரீ 


மர் 


சரிபாமக வே . 


மா 


40 


1 


| டாம்-நான்சொல்வ 


சோ 


* 


|ப பமநீதி 


தீர 
பா 


தே 


சீலம் 


. 


{, 


1 
. 


நீ 


142 


பத 


த் 


ம 
பா 
த 
பா 


- 


தித் 
தன் 
- 
கு 


லத் 
துக் 
கு 


இ 


ன் 
ற 


1 


பமகரிசாசா 


கூ 


ல 


காலம் 


| 


-- 


2. 


மபா 


LIIT 


நீ- 
பதரிக்ரிச் 
நிதா 
பா 
; 

ம 
ஆதித் 
தன் 
- 
கு 

இன்ற 


FA 


ல 


க் 





வ 


* 


ரிமபதச்ரிக்ரிசாச்நித்ய 


கூ 
. 


ல 
. 
கா 

, 


மோசம்வராதையா"பல்லவியின்-5-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 
" 
மோசம் 
வராதையா 

. 


லம் 


} 


6 


+இக்குறிசுத்ததைவதத்தைக்குறிக்கும். 


- 


19 


காணும 


கோசிகமுனிவர்இலக்குவன்ஆகியஇருவருடன்இராகவன்மிதிலைநகா வீதியிற்செல்லுங்கால்,கன்னிமாடத்தில்நின்று,தன்னைக் 

ணும் சீதையைத்தானுங்கண்டுஅவள்அழகில்ஈடுபட்டு-இவள்யாரோ இவள்பெயர்யாதோவென்றுஅவன்ஐயுற்றுக்கூறுதல். 


சரிகமபதநி 


. 


இராகம் 
: 
பைரவி 
, தானம்:ஆதி 


20-வதுமேளத்திற 

பிறந்தது 


அ.:ச்நிதபமகரிச 


பல்லவி 


ஆரோ,இவர்ஆரோஎன்னபேரோஅறியேனே 


ஆரோ. 


41 


அனுபல்லவி 


42 


கார்உலாவும்சீர்உலாவும்மிதிலையில் கன்னிமாடந்தன்னில்முன்னேநின்றவர் 


அரோ. 


சரணம் 


1.பண்ணிப்பதித்தாற்போல்இருதனமும்கூடப் பாங்கியர்கள்இனமும்துரைத்தனமும் எண்ணத்தாலும்வண்ணத்தாலும்பங்கயப் பெண்ணைப்போலக்கண்ணில்காணும்மங்கையர் 


*, 


ஆரோ. 


2. 
பாக்கியம் 
என்பதிவர் 
தெரிசனமே 
அதிங்கே பலித்ததென்னபுண்ணியமோமனமே மூக்கும்விழியும்தீர்க்கமாய்இன்னமும்பெண்கள் 
பார்க்கப் 
பார்க்க 
நோக்கங் 
கொள்ளுமே 
கண்கள் 3.சந்த்ரவிம்பமுகமலராலேஎன்னைத் 

தானேபார்க்கிறார்ஒருக்காலே 
அந்தநாளில் 
தொந்தம் 
போலே 
உருகிறார் 
இந்தநாளில் 
வந்து 
சேவை 
தருகிறார் 


ஆரோ. 


ஆரோ 
. 


ப. 


கரிச 
நித 
- 
நி 


சா 


கா| 


சரீரிமக 

ரிரிகசா 


|மபதபாதமபா 
பே 

ரோ 


ஆரோ 


- 


இவர்ஆ 


ரோ 


எ 


ன்ன 


|மபதபபமகாரீ 


கரிசா 


-- 


றி 


யே 


னே 


| 


+ 


2 
. 


ரி 


கா| 


சாசகரிசநீதா 

ரோ 


நிசசரீகமரீ வர் 

ரோ 


மபதபாதமபா-கா 
பே 
.ரோ 


என்ன 


D 


|மபமபதபபமகாரீகரிசா றி. 

யே 
- 
னே 


3. 


மபுத்தி 


சரீகரிசகரிசநீதா-நிசரிகமாபமகாரீரிகசா 
ரோ 
.இவர்ஆ. 

ரோ 
.. 


ரி 
க 
மபதபாத 
ம 
பா 
என்ன 
பே 
. 

.ரோ 
.. 
- 
அ 


f 


| 
ச்ரிக் 
ரிச் 
நிதா 

மகதபமகரிச றி 

னே 
யே 
. 


- 


43 


7 


44 


4. 


ரி 
க 


சரீகரிசகரிசநீதா-நிசரிகமர்பம்காரீரிகசா 

இவர்ஆ 

ரோ. 


|மபதபாதமபா-மபத்தி பே. 
.ரோ 


ரோ 
, 


எனன 


1 


சரி 
சரிக்ரி 
ச் 
நிதப மபமபதபமகரிச|| றி 

- 
-னே 


. 


ரிக 


நிசரீகரிசகாரிசநீதா-நி.சரிகமாபமகாரீரிக்சா 

ரோ 


HI 


|மபதபாதமபா-கம பே 

.ரோ-அறி 


- 


இவர் 
ஆ 


எனன 


. 


. 


. 


| 
பா 


ܪ 


| 


{ 


யே 


ன் 


1 


ரி 

நீ 
தப 


அய.பாதமபாத-தீநீச்சாச்நி-தீ நீ லாவும்-சீ 

வும்-மி.திலையில் 


| 
நிக்ரி 
சாரிச் 
நிதபபச் 
கன்னி 
மா 
. 

டந்தன்னில் 


கா 
ரு 


. 


ருலா 
வு 


நிசபபநிதப் மகதபமகரிச முன்னே 

நின் 


. 


. 


2 
. 


நிக்ரரீக்சா 
, 
ரிச்நிதப் 


பதம்பதமபாத-தாரிச்சநீத்தமிச்ாரிச்-ரிம்க்ரிச்நிதப 
- லாவும்-சீ 

லாவும்-மி.தி.லை.யில் 


(15 


கன்னி 
மா 


ந்தன்னில் 


. 


| 
நிச்ாபப 
நிதப 
- 
மகதபமகரிச முன் 


* 


வ 


- 
நின்ற 


நிசரீகரிசகரிசநீதா -நிசாரிகமாபமகாரீரிகசா-ரிக 


கடி 


மபதபாதமபா-கம 


ஆ 
.. 


ரோ 


இவர்ஆ 


ரோ 


-எனன 


பே. 


ரோ 


அறி 


பா 


. 


யே 


ன 


நீ 


மா-பம- 


ததபா;-பாபபாதப த்ரவிம். 

ப..முக 


-பம-நி 


1 


சந் 


. 


மல 
ரா 
. 


நி 
த 
த 
ப 


|| 


( 


லே 


- 


எ 
. 


ன்னை 


னைச் 


45 


- 


2 
. 


ரிகமபதநீததப-பாநிததம 


பமமித் 


நீ 
| 


பதநிபதம-பாரிச்நிததபா சந் 

த்ரவிம்: 


64 


க 


. 


மு 


ம 
மலரா 


நீ 


என் 


தீ 
நிசாரிச் 
நிததா 
பா 

னைத் 
லே 


ܝ 
; 


கரிரிககச 


ரிக 


1 


ரிகமபபநிதப-காமபதபபமதா தானே 

-ர்க்கி 


ஒருக் 


மபதபபதமா 


. 


1 


கா 


லே 


அந்தநாளில்-தொந்தம்போலே-உருகிறார்இந்தநாளில்வந்துசேவைதருகிறார்|(ஆரோ) 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


+இக்குறிசதுசுருதிதைவதத்தைக்குறிக்கும். 


10 


வசிட்டர்விசுவாமித்திரர்தசரதன்இராகவன்முதலானோர்குழுமியுள்ளசனகன் அவையின்கண்,இராமனும்முனிவரும்அல்லாதார்எல்லோரும்தெய்வமென் றெண்ணிக்கைகள்கூப்பவும்,அமுதத்தைக்கண்டஇந்திரன்போல் இராமன்கண்டுஅகமகிழ்வும்,அவ்லிராமன்அழகைத்தன்கைவளை யலைத்திருத்திக்கடைக்கண்ணாற்கண்டுகளித்து 

கண்டுகளித்து,விண்மீன் நடுவண்தண்மதிபோலச்சீதைதோழியருடன்வருதல். 


இராகம் 
: 
பூபாளம் 
தாளம் 
: 
ஆதி 


சரிகாபதசா அ.:ச்நிதாபகாரிச 


15 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது. 


பல்லவி 


அன்னைசானகிவந்தாளே-ராசாதிராசர் அனைவர்க்கும்காட்சிதந்தாளே 


அன்னை.. 


47 


1 


அனுபல்லவி 


48 


கன்னிமார்என்னுந்தாராகணத்தில்சந்திரனைநேராப் பொன்னின்ஒளியும்பூமணமுங்கொண்டுதொடர்ந்து மன்னன்சனகன்மணிமண்டபத்தில்நடந்து 


அன்னை 
. 


சரணம் 


1.சுந்தரப்பாதம்வைக்கவேரத்தினச்சிலம்பின் சோதிநிலத்தில்மொய்க்கவேபூமியாகிய தன்தாய்மகளுக்கென்னவேவிரித்ததேமாந் தளிர்போல்எங்கெங்கும்மின்னவே அந்தஅமுதங்கண்டஇந்திரன்போலேதாகம் ஆகியராமன் 

முன்னேதோகையர்நடுவாகக் கந்தமலர்க்கைவளைச்சோதியினாலிரண்டு கடைக்கண்கள்கொண்டுராமன்.வடிப்பங்கள்கண்டுகொண்டு 


அன்னை. 


2.வீரராமன்கைதீண்டியேஇடும்போதவன் 

மென்கைபிடிக்கவேண்டியேஅம்மன்கையான வாரிசமலர்விரித்துக்காட்டுஞ் சூரியன்போல மாணிக்கக்கங்கணந்தரித்து 


சோராநடைகண்டுநேர்ஆகாமல்மெத்தத் துவளும்அன்னங்கள்போலக்கவரிமங்கையர்சுற்ற ஸ்ரீராமனைவிடுத்துஆர்ஆருக்கும்துய்ய தெய்வம்இவள்என்றெண்ணிக்கைகள்அஞ்சலிசெய்ய 


அன்னை. 


அன்னை. 


3.சீவியகூந்தல்மேலேபூரணசந்திரன்போல் 

தெரிந்திடஒருகாலேமாலிகைசூடித் தாழ்வில்லாமல்முன்னாலேதேவர்கள்செய்த தவம்வெளிவந்தாற்போலே மூவுலகும்செலுத்தும்ராவணனுக்குப்பண்டு முத்திகொடுக்கவந்தசித்திரவடிவைக்கண்டு தேவிஇவள்என்றால்ராகவன்இந்தச்சின்னச் சிலையோஒடிப்பான்ஏழுமலையும்ஓடிப்பான்என்ன 4.தெரிசனங்காணப்போகுமோசொல்லஎன்றாலும் 

சேடனாலேயும்ஆகுமோஇந்திராணிமுதல்4 அரிவையர்க்குமெய்நாணுமேராமனுங்காண அனந்தங்கோடிகண்வேணுமே பிரமன்முதல்எவையும்பெற்றவளுக்குநல்ல உருவினில்இனிவேறுஉடைமைகள்என்னசொல்ல அருமையாய்உலகில்கல்யாணதினத்திற்பெண்கள் திருமங்கிலியத்தில்இடுந்திருஆகியஎங்கள் 


அன்னை. 


49 


4 


1 


ப. 


காபா 


பா 
- 
தபா 


ச 


பா 


கா 


தபபககரி- அன்னை-சா 


I 


50 


வந் தா 


ளே 


பா 
, 
த 
சா 
: 
தி 
- 
ரா. 


. 


2. 


கரி 
- 


கா 
பத 


|பா 


* 


கா 


பா 
, 
த 


ச் 
நிதபகரி 
சரி 
க 
க 
சா 

கி 

வந்தா 


-,-| சா.தி-ரா 


ர் 


அன்னை 


ன 


ளே 


. 


. 


. 


. 


2 


| 


3 
: 


தப 


காபத-ரிச்சா,நிதப-தபாதகாரிகாபா அன்னை 

வந்தா 

ளே 


பதசாரிக்ரிச் 
- 
தாபா 
| 

தி-ராச 


ர் 


ன 


. 


. 


1 


க 


- 


கா,கா 


ககதபகரிசா 


பதா-சாநீச்ரிசரி,நிதபா 
அனை 
. 
வாக்குங் 

ட்சி 


; 
கா 
, 
நிதப 
- 
தந் 


ங-கா 


தா 


ளே 


- 


- 


- 
தநி 
தா 
பா 
; 
; 


காபதச்நிதப 
பககரி 
- 
சரிகக 
அன்னை ன 

ளே 
வந்தா 


சா . 


கி 


. 


1 


அ.ப. 


| 


கர்பதசா 

தா 

பா 
- 
தபதப 
கன்னி 
மா 
- 
ரென் 
னுந் 
- 
தா 


தக 
- 
பதசாசா 
நி 
ப 
தா 
சாசா கணத்தில்சந் 

திரனை 
நே 
ரா 


. 


. 


* 


2 
. 


காபதச்சு-நீசரிசரிச்நிதா-பதநித்தப்பாகா-பாதசரிக்ாரிச்நிபதாசாசா கன்னி 
. 
மா 
- 
ரென் 
. 

தா 

ரா-கணத்தில் 
" 
. 

சந்திரனைநேரா 


1 


-1 


கா 


ப 
தச்ச் 
- 
க்ரிரிச் 
நீ 
- 
நீத்தா 
கபப 
- 
பதச் 
நீ 
தபக்க 
பாதபகபகரி 
| பொன்னின்ஒளியும்-பூ,மணமுங்கொண்டு.தொடர்ந்து மன்னன்சனகன்மணி மண்டபத்தில்நடந் 


. 


சரி- 


தாபா;; 


காபதச்நிதப-பககரி 

ககரி-சரிககபா அன்னை 

கிவந் தா 

ளே 


ன 


து 
. 


* 


V 


- 


க 


பா,கரி 

- 
கா 
பா 
, 
- 
த 
பா 
. சுந்தரப்-பாதம்--வைக்க 


வே 
. 


.கபதப்பதாப-காபாபா 

நிதபா 
- 
ரத்னச் 
சிலம்பின் 


* 


ப 


பதசாநிதபா-பககரி 
காதப 
- 
கரிரி 
ச 
சா 
, 
- 
ப 
கரிரி 
ச 
சா 
சா திநி-லத்தில்மொய்க்க 

வே -பூமி.யா 

ய 


சோ 


. 


. 


ப 


சரி 
கா 
, 
கபர் 
பா 

பக ன்.தாய்-மகளுக்-கென்ன 


கபதப்பதாப-கா) பாதா-சாசா 
வே 
. 

ரித்த-தேமாந் 


51 


* 


| 


ச் 
ச் 
தா 
பா 

நிததப-பககப தளிர்போலெங்-கெங்கும்-மின்ன 


கபதப்பதா,-தபகபகரி-சா; 
வே 


52 


) 


காபதசா-தாபா-தபதப் 




தக-பதசா|நிபதா-சாசா|| -.-இ 
ந் 
தி 
ரன் 

லிே-தாகம் 


அந்த 


முதங் 


போ.லே 


கண 


| 


11 


2 
. 


காபதச்ா-நீசரிச்நிதா 
- 
பத 
நித்தப்பா 
அந்த 
. 
அ 
- 
மு 
.தங் 


கா-பாதசரிகாரிச்|பதா-சரசா 

தி.பரன்போ.லே-தாகம் 


கண 


1;-ரிச்நீதபா-காதபகரிசா 


|| 


ரீச்ச்நி-தபதகபதசா 

ராம .மன்முன்னே 


- 
தோ 


கையர் 


நடு 


4 


கா 
பத 

க்ரிரிச்ச்நிதப-பாதச்ச்.நித்தயககதயகபகரி கந்தமலர்க்கைவளைச்-சோ.தியினாலிரண்டு! 


கடைக்கண்கள்கொண்டுராமன் 


வடிப்பன்கள்கண்கொண். 


f 


- 


நிதாபா; 


காபதச்நிதப-பககரி-சரிககபா 

பா 
; 
வந்தர் 

ளே, 


அன்னை 


ன.கி 


* 


11 


2-வதுஅயோத்தியாகாண்டம் 


1. 


இராமனுக்குமுடிசூட்டி,தான்துறவுநெறியைமேற்கொள்ளவேண்டுமென்றுகருதியதசரதமன்னன்,வசிட்டமுனிவரும் சுமந்திரன்முதலானஅறுபதினாயிரம்அமைச்சர்களுங்கூடியபேரவையின்கண்,அக்கருத்தைவெளியிட்டுஅவர்கள்உடன் பாடுபெற்றபின்,இராமனையழைத்துஅன்போடுஅணைத்துத்தன்அருகில்இருத்திக்கொண்டு"மகனே!ஆதித்தன் 
மாபிற் 
பிறந்த 
அரசர்களாகிய 
நம் 
முன்னையோர் 
யாவரும் 
ஒருவர்பின் 
ஒருவராக 
இந்நிலவுலக 
- 
ஆட்சி 
நடாத்தி 
வந்தனர் 
. 
யானும் 
அவ்வாறே 
அறுபதினாயிரம் 
ஆண்டுகள் 
வரை 
அரசு 
செலுத்தி 
முதுமைப்பருவம் 
அடைந்தேன் 
. 
உடல்வலியுங் 
குன்றியது 
. 
மேலும் 
இவ்வாட்சி 
நடாத்த 
ஆற்றலும் 
விருப்பமும் 
இல்லை 
. 
இனி 
, 
மறுமையுலக 
இன்பங்குறித்துவனத்திற் 
சென்றுதவஞ்செய்ய 
விரும்புகின்றேன்.பல 
ஆண்டுகளுக்குமுன்பே 
இவ்வெண் 
ணம் 
எனக்குத் 
தோன்றியதாயினும் 
அப்போது 
, 
பிள்ளைப்பேறில்லாத 
பெரும் 
பாவியாயிருந்தேனாதலால் ஊமைகண்டகனவுபோலஅவ்வெண்ணங்களைவெளியிடமுடியாமல்உள்ளத்துஅடக்கினேன்.இப் பொழுதுநீயோ,கல்விஅறிவுஆண்மைவீரம்தக்கபருவம்முதலியஎல்லாம் வாய்க்கப்பெற்றி ருக்கின்றாய்.நீமுடிசூடிப்பாராளுங்கோலத்தைப்பார்க்கவேண்டுமென்றஅவாவும்மிகவுள் ளது.ஏதோபெருஞ்சுமையைத்தந்தையெனக்குத்தந்தானென்றுவருந்தாதே.பகீரத 
னென்பான் 
முப்பதினாயிரம் 
ஆண்டுகள் 
கடுந்தவம் 
புரிந்து 
கங்கையைத் 
தருவித்துத் 
தன் மூதாதையராகியசகரர்அறுபதினாயிரவரையும்முத்திபெறச்செய்தர்ன்என்ற 
வரலாறும் 
நீ 
யறிவாய் 
. 
ஆதலால் 
, 
யா 
துந் 
தடை 
கூறாமல் 
முடி 
சூடி 
- 
இவ்வரசியலை யேற்றுஎன்கவலையைத்தீர்த்தல்வேண்டும் என்றுஇராமனைவேண்டுதல். . 


ப 


53 


ஆ:சரிமபநீச் 


54 . 


இராகம்:மத்தியமாவதி தானம்: 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


ஆதி 


: 
ச் 
நீபமரீச 





| 


4 


பல்லவி. 


இந்தமனுத்தரவேணும்மகனேராமா இந்தமனுத்தரவேணும் 


இந்த. 


அனுபல்லவி 


இந்தமனுத்தரவேணும்மகனேராமச் சந்திரனேபுவிஆளத்தகும்நீஉத்தமனே 


இந்த. 


சரணம் 


1.அறுபதினாயிரவருடகாலம்வாழ்ந்தேன் 

அதிலேகாணாதெல்லாங்கண்டறிந்தேன்இந்திரசாலம் பருவதமோஎன்காயதூலம்இனிப் பார்க்கவேணும்என்கண்ணால்நீபாராளுங்கோலம் 


இந்த 
. 


2.முடியாதமோகாந்தகாரம்இத்தை 

முதுமையிலுந்துறவாமல்இருந்தென்னசாரம் 


+ 


1 


இந்த 
. 


குடிதாங்கிஎனக்கோர்உபகாரம்இந்தக் 

குவலயங்கைக்கொண்டுமுத்திகொடுப்பதுன்றன்பாரம் 3.ஒருவனஅறுபதினாயிரத்தோரைக்கங்கை 

உதவிமுத்திகொடுத்தானேபகிரதன்முன்னோரை இருநிலத்தில்அதுபோலஉன்பேரைஉதவ எனக்குமுத்திதரஆள்வாய்இனிஇந்தப்பாரை 


இந்த 


* 


4.உள்ளத்தைஉன்னோடேசொன்னேனேமுன்னாள் ஊமைகண்டகனவாகஉள்ளடக்கினேனே பிள்ளைக்கலிதீர்த்தபெருமானேஇந்தப் பெரும்புவிநீகொள்ளமுத்திபெறவேணும்நானே 


இந்த 


இந்த 
. 


மலர்க்கையால்பிடிப்பாய்செங்கோலேஎன்றன் வார்த்தைதடுக்காய்எனவேஉரைத்தேன்ஒருகாலே தலைச்சுமைதந்தான்என்றென்தன்மேலேசற்றும் தாழ்வாயெண்ணாதேயினித்தாங்காதென்னாலே வாழையடிவாழையெனமேலேஇந்த மண்டலத்தைஆண்டதுண்டுமன்னர்ஒருகாலே சூழ்மதில்அயோத்தியை,அதுபோலேநீயும் சுமந்தாளவேணும்என்றன்சொல்வழியினாலே 


இந்த. 


55 


| 


56 


7.குலத்தில்உள்ளகுறைஎல்லாம்வாங்கும்உன்றன் குணத்தாலேஉலகெல்லாம்மென்மேலேஓங்கும் மலைக்குமலைஅல்லவோதாங்கும்இந்த மண்டலத்தைநீதாங்கினால்என்கவலைநீங்கும் 


இந்த 
. 


நிச 


ரி 


-சரி 


பமமரி 


ப 
. 


1 


சா-ரிரிசா,-பநிசா ணும்-மக 

-ரா.:மா 


வே 
. 


ந்தம்- 


த் 
- 
தர 


60 


னே 
. 


2. 


மரி 


நி 


ரிசா 
|| 


| 
| 

பமநீபம-மநிப.மரிம 
வே ணு 

மகனே 


இந்.தம-னு-தர 


-மக 


* 


ராமா 


. 


} 


பம 


ப்நிசாரிச்சா-ச்ச்ரிச்நிபம-ரிமா|| 


நிசநிசரீ-ரிச 
இ தம-னு: 


வே 
. 


மை 


மக 


னே 


ரா.மா 


- 


ரீ 


மா 


ரிம 


| 
ரீ 


-- 
ப 
மமரி 
ரி 
ச 
சா 
; 


ப 
நீ 
-பநிச்நிபம 
ம தம்-னு 

த் 
- 
தர 




} 



இந் 


வே 


ணும் 


. 


|பாச்நிசா-ரீ 


பா:பா-நிநீ 

.-நிய இந் 

மனுத்-தர 


|ச்நிபநி-ச்சாச்ா| க.னே: 


வே 
. 


ணும் 
- 
ம 


- 


ராமா 


. 


பா-நிப 


ச் 
நிபம 
பா 


- 


- 


- 
நிப 


|நிச்ரிம்-ரீசா(நிரிச்நி-பநிசா</ வே ணும்ம 

கனே னே..-ராமா 


ம 
.னுத் 
- 
த 


ச் *ரிச்நிபநீ-நிசா-ரிச்- 

சத-ம-னுத்-தர 


ச்ரிப்ம்ரி-ம்ரிச்|ரீச்நிசா? ம 

கனேராமச் 


+ 


வே 
. 
ணு 


•ணும் 


1 


( 


ரிமாரிசா-ச்நிச்பா-நீசா ந்த்ரனே-பு.வி.-ஆளத் 


ரிச்நி-ச்நிபா-நிபம-பமரி-ரிம 

கும்.-நீ 


த் 
- 
த 


சா 


ரிமாரிசா-ச்நிச்ப-பநிச்ரி சந்த்ரனே-பு வி 

-ஆ.ளத் 


சாரிச் 
நி 
- 
நீ 
ச்நிய 
- 
பாலிப 
ம 
- 
மாபமாரி 
- 
பமரிம் 
| கும். 

த் 
- 
தம 
. 


னே 


. 


அவ 


ரி 
ச 


(க 


"இந்தமனுத்தரவேணும் 
" 
பல்லவியின் 
3 
- 
வது 
சங்கதியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


57 


58 


ரிமாரிசா 


சநிசாரீசா 


|சரிமரி-ரிமபா,மநிபம-ரிம 

விமரி 

நீ 
|| வருட 

லம் 

வாழ்ந்தே 


அறுபதி 


கா. 


00 


னா 


3 


* 
ரிரி 
சா 

சநிசநிநிப -பாசநி அதிலே-கா. 

--தெல்லாங்- 


சரிமப 

மப-நிநிபம-யமரிம --கண்ட.-றிந்தேன்-இந்திர-சாலம் 


6 


UD) 


காய 


. 


தூ 
, 


பருவ-தமோ-என் பார்க்கவே-ணும்-என்கண் 


1 


லம் 
- 
இனிப் ,ரா-ளுங்கோ"லம்(இந்த.). 


ணால்-நீ-பா 


, 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


பு 


--- 


12 


*- 


இராமனுக்குமுடிசூட்டுவிழாநடைபெறஇருப்பதையறிந்து,அயோத்திநகரத்துமக்கள்அனைவரும்ஆடையணிகலங் களால்தங்களைஅழகுபடுத்திக்கொண்டுஅளவிறந்தமகிழ்ச்சியுடையவராய்ஆரவாரிப்பதைக்கண்டகூனியானவள், பழம்பகையால்உள்ளங்கொதித்து,இவ்விழாவைத்தடுப்பேனென்றுகைகேசியின்அரண்மனைசென்றுமலாணையில் துயின்றுகொண்டிருந்தகைகேசியையெழுப்பி.நிகழ்ச்சிகளைஅறிவித்தாள்.அந்நற்செய்திகேட்டகைகேசியான வள்தன்மகிழ்ச்சிக்குஅறிகுறியாகமணிமாலையொன்றைக்கூனிக்குக்கொடுத்தாள்.அவள்அதைவாங்கி .நிலத்திலெறிந்துவிட்டு(இராமன்அரசுக்குஉரியவனல்லன்.பரதனேபட்டங்கட்டிஆளுதற்குஉரியவன்)) என்றுகூறியபோது,கைகேசி,கூனியைப்பார்த்து"அடிஅறிவில்லாதவளே,மன்னன்இராமனுக்கு முடிசூட்டினால்பழம்நழுவிப்பாலில்விழுந்ததுபோல்உலகத்திற்கேஎதிர்பாராதபலநன்மைகள் உண்டாகும்.இந்திரன்முதலியதேவரும்இவ்விழாவிற்கலந்துகொண்டுஇன்புறுவார்கள்.அவனோ பரசுராமனுடையசெருக்கையடக்கிநம்எல்லோரையுங்காத்தவன்;நான்குமக்களில்மூத்தவன்; பட்டங்கட்டுந்தகுதியுடையவன்;அயலான்அல்லன்;என் 
கண்மணி 
போன்றவன் 
; 
இவ் விராமனைப்பார்க்கிலும்பரதன்எந்தவகையிலுஞ்சிறந்தவனாகமாட்டான்.ஆதலால் இனி,இத்தகையசொற்களைஎன்னிடஞ்சொல்லாதே. 
சொன்னால் 
உன் 
நாவை 

யறுப்பே”னென்றுகடுஞ்சினத்துடன்கூறுதல். 


1 


. 


59 


60 


இராகம் 
: 
தோடி 
தானம் 
: 
சாய்ப்பு 


:சரிகாமபாதநிச் அ.:ச்நீதபமகாரிச 


{ 


8 
- 
வது 
மேளம் 
. 


4 


பல்லவி 


ராமனுக்குமன்னன்முடிதந்தாலேநன்மையுண்டொருக்காலே 


ராம் 
. 


அனுபல்லவி 


பாமரமேஉனக்கென்னடிபேச்சே பழம்நழுவிப்பாலில்விழுந்தாற்போலாச்சே 


ராம் 
: 


சரணம் 1.இந்தவார்த்தைசொன்னாய்எனக்கெவர்நேரடி 

இந்திராதிகளும்வருவாரடி-இதுவேநல்லசீரடி வாயாடாதேபாரடி-ஆரடிஎனக்குச்சரி 


ராம. 


ரா 


2.பரசுராமன்கெர்வம்தீர்த்தவண்டி நம்மையெல்லாங்காத்தவண்டி.-பட்டங்கட்டஏற்றவண்டி நாலுபேரில்மூத்தவண்டி-அவன்என்கண்மணி 


ராம. 


3.பரதன்பட்டங்கட்டாவிட்டால்நட்டியோ 

அவன்சர்க்கரைக்கட்டியோ-என்னைராமன்எட்டியோ நான்தான்என்னமட்டியோ-வெட்டிப்போடுவேன்உன்னை 


ராம். 


I 


1 


V 


தபபமகா 


| 


ரா 


ம 


னு 


க் 


។ 


மன 


னன் 


4 


கரி 


* 


கரிரிச 


- 


ரிரி 
ச 
நிதா 


நீ 
சா 


H 


முடி 


தந் 


லே 


- 


- 


2. 


நிததா 


தபபம்கா 


1 


4 


ம 
. 


னுக் 


கு 


மன் 
: 


. 


அனன் 


- 


* 


கமா 


= 


தா; 

நீ தபமா 


கா 


ரிசா 


] ] 


தநிசா 


முடி 


தந் 


தா 
. 


லே 


. 


P 


3 
: 


--- 


ததா 


தநிச்ரிக் 


ரி 
நிதம 


| 




ரா 


| 


மனுக் 


or 


61 


கா 


கம 


தநி 
சாரிச் 
நிதபம் 


62 


--- 


- 


கா,ரிசா 


* 


11 


த 


| 


* 


னன் 
முடி 


தந் 


தா 


லே 


சரி 


காமா 


--- 


நீ.சா 


கன 


/ 


மை 


யுண் 


டு 


== 


தாபா 


பமகாமா 


கா 


லே 


, 


4. 


--- 


ச்ரிச் 
நித 


== 


பதநிததபபமீ. 


ம 


னுக் 


மன் 


. 


கா 


கம 


|| 


தாச்நிதம 


| 


கமகரிசா 


-- 


தநிசா 


னன் 
முடி 


தந் 


தா 


லே 


} 


--- 


சக 
மாக 
மதா 


ம 


த 

நீ 
தா 


தநிச்சா 


5 


ன் 


.மை 


யுண் 


. 


தநிச்ரிக் 


ரிச் 
நிதபத 
நிச் 


சாரிச்நீநீச்நிதா 


தாநிதமகாமகரி 


ப 


லே 


சி. 


. 


பு 


ரு 


கா 


1 


- 


சரிகமபத 


== 


|. 


தபபமகா 


மன் 


னுக் 


னன் 


ம 


மன 


. 


14 


ப 


| 


1 


க 


ரிரிச 
நிதா 


- 


க (.முடி 


(93. 


அ.ப. 
: 
ப 

: 
பத 


நிததா 


| 


தநிசா 


= 


| 


ச் 
நி 
த 
ப 


ம 


மே 


ன 


= 


ப! 


. 


. 


நிததா 


கமபத க்கென் 


ன 


டி 


13 


ச் 
சே 


2 
. 


ரிச்நி 


=== 


பத 


நிததா 


தநிச் நிதபமக 


1 


பா. 


ம 
.. 


மே 


ன 


63 


64 


" 


மாத 


தாதா 


நீ.சா 


= 


-- 


த 
நிச்நிதா 
பே 
. 


க்கென் 


ன 


டி 


ச்சே 


1 


நி 


சாநிச்ரீ 


11 


| 


} 


ச் 
நி 
த 
நி 

பில் 


பமும் 


ந 
ழு 


น 


. 


ச்ரி 


நி 


த 


| 


நீ 


தம 


பா,கமா 


|| 


விழுந் 


தா 


ற் 


ing 


லா.ச்சே 


தி 


; 
பத 


தா 


| 


தபபமகா மன் 


ம 


னுக் 


னன் 


1 


கரிரிச 


ரிரி 
ச 
நி 
தா 


- 


நீ 
சா 


} 


முடி 


தா: 


லே 


| 


A 


தா 
தா 


கமா 


| 


பா 
ர்த் 
தை 


இந் 


தவா 


சொன் 
னாய் 


நி 
ப 
தா 


மபா 


தபபமகா 


IP 


எனக் 


கெ 


வர் 


நே 


டி 




க 


பதநீ 


மா 


* 


நி 
தா 
தமா 


கரிசா 


தி 


க 


ளும் 


== 


கா 
மா 


பத 
நீ 
தா 


தமபா 


-- 


வ: 


ரு 

வா 


ர 


டி 


9 


* 


இ=துவே 


நல் 
= 
லசீ 


ரடிவா 


| 


| 


யா=டாதே ச=;ரி 


H 


டி 


ஆரடி 


எனக் 


குச்; 


;(ராம.) 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


+இக்குறிசதுசுருதிரிஷபத்தைக்குறிக்கும். 


குறிப்பு:--இந்தராகத்திற்குசதுசுருதிரிஷபம்பிடித்துப்பாடுவதுபிராசீனசம்பிரதாயமாகும்.சுருதிமுறைகளின்படி 

சதுசுருதிரிஷபம்அதிகரக்தியுடன்விளங்கும்.தற்காலம்லக்ஷியத்தில்காணப்படுகின்றது. 


65 


13 


66 . 


கூனியின்வஞ்சமொழிகளால்மனழ்மாறுபட்டகைகேசியானவள்,தசரதமன்னனிடம்முன்புகொடுப்ப தாகக்கூறியவாரங்கள்இரண்டையங்கேட்கவே,அவன்அவற்றைக்கொடுத்தபின்,இராமன்வனம் போகநேர்ந்தமைகுறித்துப்பலவாறுவருந்தி,அஃதுஒன்றைமாத்திரம்நிறுத்தும்படிகைகேசி யைப்பலமுறைவற்புறுத்திவேண்டியும்அவள்,இணக்கங்காட்டாமையால்,அரசன்ஆவி சோர்ந்துஅறிவுமயங்கிக்கிடக்கும்போது,கைகேசி,இராம்னையழைத்துநீபதினான்கு ஆண்டுகள்காட்டிற்சென்றுதவஞ்செய்வாய்,"பாதன்நாட்ாள்வான்.இவைஉன்தந்தை யின்கட்டளையென்றுகூறினள்.அப்போதுஇராமன்கைகேசியைவணங்கித்தாயே! நிலையில்லாதஇவ்வரசாட்சியென்னும்வலையில்அகப்பட்டுஇழிந்தநிலைமையெய்தா மல்,சடைமுடிபுனைந்துகாட்டிற்சென்றுதவஞ்செய்துநிலையானபேரின்ப வாழ்க்கையில்-யான்தலைப்படுமாறுபணித்தீர்கள்.இவ்வுதவியைவேறுயார் எனக்குச்செய்வார்கள்.ஒருபிள்ளைமேலுலகவாழ்விற்குஏதுவானதவ நெறியைமேற்கொள்ள,மற்றொருபிள்ளைஇவ்வுலகஇன்பத்திற்குஏது வானநாடாட்சிபுரியஇங்ஙனம்இரண்டுபிள்ளைகளால்தாங்கள்இருமை யுலகஇன்பமும்பெற்றீர்கள்என்றுஉலகம்பாராட்டும்.என்மீதுள்ள அன்பின்மிகுதியால்இவ்வாறுஅருளிச்செய்தீர்கள்.யான்பெற்ற இந்தநற்பேறுவேறுஎவருக்குக்கிடைக்கும் 

என்று 
பணிவுடன் 
கூறுதல் 
. 


இராகம்:சுருட்டி நானம்:திரிபுடை 


:சரிமபநீதநிசா :ச்நிதபமாகபமரீச 


28-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


பல்லவி 


என்பாக்கியமேபாக்கியம்எவர்க்குண்டிந்தச்சிலாக்கியம் 


என் 
. 


அனுபல்லவி 


அன்பாகவனம்போகஅனுக்கிரகம்செய்தாயே 


என். 


சரணம் 


என். 


1.குழியிற்பயிர்தனைஎடுத்துக்கூரைமேல்ஏறவிட்டு வழுவானகளைமாற்றிவளர்க்கிறதுபோலே சுழலும்இந்தராச்சியத்துக்குச்சூடுமணிமுடிமாற்றித் 

தழுவும்முத்திராச்சியத்துக்குச்சடைமுடிதந்தாயே. 2:கொக்கரித்தபேரெல்லாங்கூடத்தீப்பாய்வாரோ 

பக்கம்உள்ளபேர்என்னைக்காப்பாற்றநினைப்பாரோ சிக்கும்இந்தவலைநீக்கித்தேடும்பரகதிசேரத் தக்கதவம்செய்யென்றுதயவுநீசெய்தாயே 


என்: 


67 


68 


3..ஒருபிள்ளைராமன்பரலோக்சாதகஞ்செய்ய ஒருபிள்ளைபரதன்இந்தஉலகந்தன்னைஆள இருபிள்ளையாலகைகேயிஇகபரம்பெற்றாள்என்ன வருசொல்உண்டாச்சுதென்னமாதவம்செய்தேனோ 


என். 


ப. 


ச்சா 


|ச்நிநிதபா;|மகபம் 


| 


ரீ,மரிசநிசரிமக யம்.எவர்க்குண்டி 

ந் 


. 


என்பாக் 


மே 
- 


பாக்கி 


. 


தச்லா 


. 


பமகரிரீ,மசரிசா 
| 

; 


yaran 


/ 


யம். 


2 
. 


கமநித 


ச் நிச்ரிம்ரிச்நிதச்நீதபமகாபமாரீ 

ப, மரிசநிசரிம 
என் 
பா 
கி 
ய 
. 

யம் 
, 
எவர்க் 
, 
குண் 
டிந் 


க் 


ய.மே.. 


பாடக்கி 


தச்லா 


க் 


. 


. 


1 


பமகரிரீ 


ம 
. 
சரி 
சா 


} 


1 


- 


யம். 


நீ|ச்நிதநி| 


ச் 


நித|பா.பமாபநித 


|-சா 


5 


அ.ப. 
; 


நித 


னம்போ 


கஅனுக்ரகம் 


செய் தா 


. 


.அன்பா 


க 


. 


வ 


நிதநீத|நிசாநிச்ரீச்நிதபாரிமபாநிதநீ 


|ச்நிதநி 


2 
. 


ச் 


ச் 


சா 


கம் 


யே 


அனுக்ர 


அன்பா 


வ 


னம் 


போ 
. 


5 


செய் 
தா 


சாரிம் 


“என்பாக்கியமே"பல்லவியின்முதலாவதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


} 


யே 


|நிதபமரீ 


;நிதபா 

- ம 

மகபம *குழியிற்பயிர்தனை 


/ 


1)சாரிமபாநித|நீச்நிரிச்நிதபா|| 

ற 


மேல் 
ஏ 


றவிட்டு 


பாபா 


;பச்நிதபா 


ப 


நி 


மா 


||பாமபாச்சாச்ச்நித|நீசா றிவளர்க்கிற றதுபோலே 


மாற் 


ளை 


வ 


க 


ழு 


-- 


ரிம்ரீ 


சாநிசரிம்ரிச்நித|-நீசா 


|| 


ரி.|ரீம்க் சுமுலும்இந் 


11 


. 


ச்யத்துக் 


டும்மணிமுடி 


மாற்றி 


தரா 


69 


நிவி 
ச 
நி 
சா 
. 
நீ த்தழுவும்முத் தி 


|நிதநிசநிதபா,ரிமபபச்நிதபாமா,கரிமரிச3 \ 

சடைமு-டி 

தந் 

தா..யே, 


1 


சயத்து 
. 


கு 


. 


என்பதை 


சிமபநிதநி "என்பாக்கியமே”பல்லவியின்முதலாவதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 

. 
- 


} 


| 


14 


பிறவிக்குருடனாகியஒருவன்இராசவிழிவிழிக்கஇயலாது.சருக்கரையும்தினைமாவும்நிறத்தால்ஒன்று போற்காணப்படினும்சுவைமுதலியவற்றால்வேறுபடும்.உயரப்பறந்தாலும்ஊர்க்குருவிகருடனாகாது. இவைபோல,இராமனுக்கும் பாதனுக்கும்ஏற்றத்தாழ்வுகள்பலவுள்ளன.மன்னவனும்கைகேசியும் இவற்றையுணராமல்,இராமனுக்கென்றுஉறுதி-செய்யப்பெற்றஅரசியற்செல்வத்தைப்பாதனுக்கு ஈந்து, இராமன்தவக்கோலம்பூண்டுகாட்டிற்குச்செல்லும்படியேலினர்.அவ்விருவரும்மனம் உளைந்துவருந்தும்படிஅரசிளஞ்சிங்கத்தைக்கண்டஆட்டுக்குட்டிபோலப்பரதனைஓடச்செய் வேன்.அவனுக்குத்துணையாகஅயோத்திநகரத்துமக்கள்அனைவரும்திரண்டுபோர்செய் 


தாலும்,வேறுபலமன்னர்படையோடுவந்துஎதிர்த்தாலும்,இவரன்றித்தேவரே வரினும்பகலவனைக்கண்டபனிக்கூட்டம்போலஅவர்களெல்லோரும்.அஞ்சியகலுமாறு செய்வேன்.இல்லையேல்,பனங்காய்கள்உதிர்வதுபோலஅவர்தலைகளெல்லாம்சிதறி விழும்படி என்னுடையஅம்புகளாற்கொன்றுகுவித்து,யான்இராமனுக்கு |அடிமையென்பதைஉலகம்அறியச்செய்து.இராமனுக்குஇன்றேமுடிசூட்டு வேன்என்றுவில்லும்அம்புந்தாங்கிநின்றுஇலக்குவன்வீரமொழிகூறுதல். 


+ 


ஆ. 


சகரிகமபதநீதபசா 


இராகம்:வேகடை 

:ரூபகம் 


{ 


29 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


தாளம் 


ச்நீதபமாகரிசா 


பல்லவி 


> 


நானேலட்சுமணன்ஆனால்கொடுக்கிறேன்ராமனுக்குமகுடம் 


நானே. 


அனுபல்லவி 


சேனைபேர்என்னோடுஎதிர்க்கட்டுங்குதிக்கட்டும் சித்திரக்கணையால்வென்றுஅத்தனைபேரையுங்கொன்று 


நானே. 


71 


சரணம் 


72 


1 
. 


குருடன்ராசவிழிவிழிக்கிறாற்போலேபட்டம் கொள்ளுமோபரதற்குமுடிசூடத் தரணியில்சர்க்கரையும்மாவும்சரியாயெண்ணும் தசரதனுங்கிடந்துமனம்வாட இரவிமுன்பனிபோலஎன்னோடெதிர்த்தமன்னர் எவரும்பயந்துவிருதுகள்போட அரசிட்டசாமிக்குத்தவசிட்டநீலிமகன் . ஆட்டுக்குட்டி,போலேஓடக்கேட்டுக்கைகையுந்தள்ளாட 


நானே. 


2.தொகுத்தகாலன்நடிக்கக்கூளிதாளம்பிடிக்கத் 

துண்டங்கள்எதிராகப்படவாட்டிப் பகைத்தராசர்தலைபனங்குலைபோல்உதிரப் படுகளம்எங்கும்ரத்தக்கடல்மூட்டி இகத்தில்நானேஅடிமைராமனேஆண்டவன் 

ண்டவன் என்பதெல்லார்க்குந்தெரிவுறக்காட்டி வகுத்தபிரமாதிதேவர்வந்தாலும்அவரவர் :மர்மத்தைஎல்லாம்ஓட்டித்தர்மத்தைநிலைக்கநாட்டி 


நானே 
. 


10 


3.சுட்டமண்ணும்பச்சைமண்ணும்ஒட்டுமோசாமி 

துணை 
அல்லால் 
எனக்குண்டோ 
உபகாரம் எட்டிப்பறந்தாலும்ஊர்க்குருவிகருடன்ஆமோ இந்தப்பரதனுக்கேன்அதிகாரம் வெட்டித் தலைதலையாய்க்குவியாவிட்டால்என்கை 
வில்லாலே 
ஆவதுண்டோ 
வீரம் 
பொட்டெனவே 
அயோத்திப் 
பட்டணம் 
எல்லாம்வந்து 
போர்கொடுத்தாலும் 
நிட்டூரம் 
ஆர்தொடுத்தாலும் 
இந்நேரம் 


1 . 


நானே. 


கா 



--- 


மா 
பா 
தா 
பா 


மா 
தா 


II 


பாமாகா 


| 


கா 


னே 
லட்ச்மணன் 


லை 


D 


கொடுக் 
கிறேன் 


3 


--- 


காரீ 
காம 
ப 


== 


ப.மகம 

கமரி 


ப 


சா 
: ரா 


டம் 


மனுக்கு 
மகு 

- 


1 


2. 


== 


மா 
. 
பா 
தா 
பா 


--- 


தபமபகரிசநி| 
கொ 
. 
டுக்கிறேன் 


னே 
லட் 
ச்மணன் 


ஆனால் 


73 


காரீகாதய 


| 


தபமகரி 


74. 


, 


மனுக்கு 


டம் 


. 


t 


| 


* 


8. 


மாபாதாபா 


ரி 


கா 


| 


| 


பமகரிசா கொ.டுக்கி.றேன் 


கா 


னே 
லட் 
ச்மணன் 


னால் 


. 


கா; 


|| 


மபநிநிதபமப 


-- 


சா 
நிதபமகரி 


/ 


ரா 


டம் 


ம 
னு 


குமகு 


4 
. 


// 


கா 
, 


மாபாதாபா 


ம்கரி 


ச் 
நித 
பாமகரி| கொடுக்கிறேன் 


நா 


னே 
லட்ச்மணன் 


ஆ: 


ல 


ப 


F 


கமபத 


. 


நீ த 


ரி 


ச நிதபசா; 


தபமாகரிம்ப 
மனு 

க்கு 
மகு 


} 


ர 


டம் 


அ.ப.சாநீ 


| 


ரிரிச் 


தபசா;சா 


| 


தாபாசா 
னை 
பேர் 


சே 


என் 


னோ 


6 


- 


ச் 
நி 
சா 


க்ரிக்ம்ரீசா 


== 


ச் 
நிச் 
ப 
தா 
பா 


திர் 


க்க 


ப்டும் 
. 


க 


ட்டு.ம் 


3 


2 
. 


மபதப 


|| 


ச்நிதபசா 


; 


த.பசாக்ரிக்ர 


| 


--- 


சே 


னை 


என 


ன் 


ை 


டு 


. 


-- 


ம்க்ரிச்நிசா 


| 


ப 


ச் 
நிரிச் 
நிச்தப் க்கட்டும் 


எதிர் 


க்க 


ட்டும் 


கட் 


. 


. 


தாபா 


க்ரரீ.சா.சா 


= 


நிச்ப 
தாப்பா 

வெல்வென் 

ன்று 


சித் 


திரக்கணை 


சாரி 


ச்நி 

தா 


--- 


ப 


கா 


9 . 


மதபம 


பம கமரி 


| 


* 


ப 


த் 


த 


னைபே 


யு 


கொன்று 


. 


தீர 


மா 
பாதாபர் 


ம்ம்க்ரி 


= 


1 


ச்நிதபாமகரி 
கொ 

டுக்கி.றேன் 


நா 


னே 
லட் 
ச்மணன் 


(ை 


75 


கமபத 


திட 


நீ 
த 


பமாகரிமப 


76 


சநிதபசா: 


த 


டம் 


T 


. 


} 


. 


1 


ச . 


காமா 


தாபா.மாமா 


11 


பா;தாபா 


த 


. 


| 


குரு 


டன் 


ழி 


விழிக்கி 


. 


. 


. 


பமகபமகம-ரி 



| 


பன 
பற 


தப்ம 


|| 


1 


ற்போ 


லே 


டம் 
. 


4 


க 
மபத 


பதுஓ 


== 


,மகமபகமரி 


க 
ம 
த 
ப 


== 


| 


8.( G 


கொள் 


பறை 
10 


. 


பர 


| 


]] 


;மபதாபா 


சா 
, 
நி 


-- 


ச்சா 


முடி 


த் 


t 


* 


+ 


ச்ர 
நீ 
தா 
பா 


| 


க+ 


தா 
- 


பாபமகமபா 


| 


த 


ணி 
. 

யி 


ல் 


ர்க்கரை 
. 
யும் 


பமதப 


11 


மபகரிசநிசா 


| 


சநிகரி 


= 


காபமதாபா 


மா 


வும் 


சரியா 



யெண் 


ணும் 


. 


க 


= 


சா..நிசகரிகா 


1 


பமகரி 



கமபமதா 
பா 


1 


த 


ந் 


மாமா 


== 


மதபாமகமரி 


க 
மதப 


= 


--- 


னம் 


வா 


. 


நிநித 


ப 


= 


மபகரிசாநிசச| 


க 


ரி 
கா 


--- 


மபதபசாசா 


-- 


இரவிமுன் 


பனிபோ 


லஎன் 


. 


னோ 


டெ 


மன்னர் 


திர்த்த 


* 


+ 


க்க்ரிச் 


ச்ரிச் 
நிச்தப 
| 


நிதப 


== 


மப 


--- 


11 


எவரும் 


கள்போ 


1 


அர==சிட்ட சா=;மிக்குத் தவ=சிட்ட 

நீ 
= 
லி 
மகன் ஆட்=டுக்குட்டி 
போ 
= 
லே 
ஓடக் 
கேட் 
= 
டுக்கை 
! 
கையுந் 
= 
தள்ளாட 
" 
( 
நானே 
) 


77 . 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


78 


+ 
இக்குழி 
கைசிகி 
நிஷாதத்தைக் 
குறிக்கும் 
. 


5 


"தம்பி,உனக்குஇவ்வளவுகோபம்வரக்காரணம்யாது?ண்மையாகப்பார்த்தால்நீஅறியாமையுடையவனாகவேகாணப் 
படுகின்றாய் 
. 
தந்தையின் 
பெயர் 
விளங்கச் 
செய்பவனே 
நன்மகனாவான் 
. 
எல்லோர்க்கும் 
இனிப்புச்சுவைதருங் 
கரும்பு ஒருவனுக்குமட்டுங்கசந்ததென்றால்அஃதுஅவனுடையவாயின்குற்றமாவதுபோல,பிள்ளையினிடம்பேரிரக் 
கங்காட்டி 
அன்போடு 
வளர்த்த 
தாயானவள் 
, 
இரும்புபோல் 
இளகாத 
மனமுடையவளாய்த் 
தன்பிள்ளையைப்பார்த்து நீகாட்டிற்போய்அலைந்துதிரியென்றுகூறத்துணிவாளானால்அதற்குக்காரணம்அப்பிள்ளையின்காலவேறு 
பாடென்.று 
தானே 
கருதவேண்டும் 
? 
தந்தை 
உண்மை 
தவறினானென்றும் 
, 
தாய் 
எடுத்த 
விரதத்தை 
முடியாமல் 
விட்டாளென்றும் 
அவர்களுக்குப் 
பழியை 
உண்டாக்கலாமா 
? 
நம்முடன் 
பிறந்த 
பாதன் 
பெற்ற 
செல் 
வத்தை 
இழக்கச் 
செய்யலாமா 
?. 
எல்லோரும் 
நம்மைப் 
பழிக்கமாட்டார்களா 
? 
கோட்டைக்குள்ளே 
குத்து 
வெட்டு 
உண்டாகுமே 
! 
- 
எல்லா 
நன்மையுந்தரவல்ல 
தவஞ்செய்வது 
குற்றமல்லவே 
? 


பதினான்குஆண்டுகள்வரைபரதன்அரசுசெய்யட்டும்.அதன்பின்நமக்கும்அவ்வரசுகிடைக்கும், ஆக்கப்பொறுத்தவர்ஆறப்பொறுக்கவேண்டாமா?இப்போதுஒன்றும்பேசாதே,பொறு 

மையாயிரு என்றுஇலக்குவன்கோபந்தணியுமாறுஇராமன்கூறுதல். 


ஆ.:சரிமாகமபதச் 


இராகம்:யதுகுலகாம்போதி 
தாளம் 
: 
ஆதி 


28-வதுமேளத்திற் 

பிறந்தது 


அ.:ச்நிதபமகரிகரிச 


பல்லவி த்தனைகோபமும்நல்லாய்வந்தது ஏதடாதம்பிஇதுசொல்லாய் 


இத்தனை. 


அனுபல்லவி 


தத்துவம்ஆகவுன்றன்புத்திஎல்லாம்வெள்ளை தகப்பன்பேர்விளக்கும்பிள்ளைஅல்லோபிள்ளை 


இத்தனை. 


சரணம் 


1.இரும்போதாய்மனம்காட்டிலேபோய்த்திரி 

என்னவும்வாய்வருமோநீஅதைப்பரிகரி 


. 


79 


80 


கரும்புகசப்பதெல்லாம்வாய்க்குற்றமேசரி காலம்செய்தலல்லாமல்ஆர்செய்தார்அரிகரி 


1 


இத்தனை. 


2 
. 


தகப்பனைச்சத்தியவாக்கியன்அல்லன்என்றுகழிக்கவோ தாய்கொண்டவிரதத்தைமுடியாமல்அழிக்கவோ -அகத்துணைஆம்பரதன்செல்வத்தைஒழிக்கவோ அப்புறம்உனைக்கண்டபேரெல்லாம்பழிக்கவோ இத்தனை. உரம்ஆகும்தவஞ்செய்தால்நல்லதோதீதோ ஒன்றும்பேசாதேகோட்டைக்குள்ளேபடைவெட்டாதோ அரசுபரதன்கொண்டால்நமக்கினிமேல்வராதோ ஆக்கப்பொறுத்தநமக்காறும்மட்டும்பொறாதோ 

இத்தனை. 


+ 


சரிகசா 


ரீகாகாமப 


11 


. 


|மகா-ரிகாமகாரி(ரீ 

ரீரி 
பமக 
- 
நல்லாய் 
பந்தது 


இத்த 
னை 
- 
கோ 


பமும் 


. 


1 


17 


- 


ரிம்கரிசா 


சரிகசாகாகாகமபாதபபமகா-ரிகாமகரீரிசாரிகசரி இத்த 
னை 
- 
கோ 
. 
பமும் 

- 
நல்லா 

ய்வந் 

வந். த 


ரீ 
, 


ரிகா 
சா 
; 
; 


சகரிசா 
சாரிகரி 
சசா 
- 
சபதா 
; 
ஏ 
. 
த த+T-- T--தம் 

சொல்லா 


} 


* 


. 


. 


( 


* 


11 


- 


தா 
நிசாந்தா 


மபாதா-சாச்தசா சா தத்துவ 

உன்றன் 


தாநிதபா-பமபா 

ம்-வெள்ளை 


மாக 


-புத்தி 


- 


எல் 


லா. 


பதச்தபா 
- 


மபாதா-ச்ரிக்ரிசாபதச்ரி 


சா 
- 
தாநிசாநிதா 
- 
| 
தா 
நீ 
தபா 
- 
ப 
மபத 
பா 
|| 

-புத்தி 


மா 


கஉனறன 


எல்- 


லா 


ம் 


- 
வெள் 
ளை 


மா. 


சா-ச்ததபபமபதசா 


-பமபதசாபா 


|பமமபாமகா 


- 


தாபபன்பேர்-வி 


கும் 


ளை 
அல் 


லோ 
. 


பிள் 


1 


1 


ரிபமககரி 


|| 


“இத்தனைகோபமும்”பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


} 


ளை 


. 


மகசா 
, 
ரிகா 
; 


-கரிரி 


- 


காகமபாமகா,-ரீ கமக| 

ரி 
காட் 
டிலே 
.போய்த்-தி.ரி 


இ.ரும்..போ 


-தாய்மனம் 


81 


1 


38. 


1 


- 


ரீரிகரி 
ச 
சா 
; 
,-சரிம,மா.- 

மா 
. 
- 
பமபா 
மபதா 
பா என்னவும்வாய்-வரு.மோ.. 
- 
நீ 
. 
அதைப் 


மேசரி, 


கரும்புகசப்பதெல்லாம்,;,வாய்க்குற்ற காலஞ்செய்ததல்லாமல் 

ப ;,ஆர்செய்தார். 


1 


அரிகரி"(;,இத்தனை.) 


1 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


t 16 


என்னைக்கைப்பிடித்தகாலத்தில்எந்தப்பிறப்பிலும்ஒருநொடிப்பொழுதேனும்உன்னைவிட்டுப்பிரியேன்என்றுகூறிய நீர்;இப்போதுஅச்சொல்லைமறந்துஉம்மையேநம்பியிருக்கும்ஏழையானசீதையைநட்டாற்றில்விட்டுவிட்டீர். இரும்புபோன்றவன்னெஞ்சமுடையாாய்வெல்லக்கட்டிபோன்றஇனியசொற்களால்.என்னைக்கொல்லாமல் சொல்லுதற்குக்கரும்பைமுறித்தாற்போலச்சிறிதும்ஒட்டுறலின்றிஉன்னைவிட்டுப்போகின்றேனென்றுமெது வாகச்சொல்லத்துணிந்தீரே!இருக்கட்டும்.அன்னைவரங்கள்கொண்டதுஎன்னைத்தனியேவிட்டுச்செல்ல 


1 


வேண்டுமென்றா 
? 
. 

நீர் 
வில்லைப் 
பிடித்திருப்பது 
அழகுக்காகவா 
? 
அல்லது 
நிலத்தில் 
ஊன்றிக்கொள்ளவா 
? 
என்னையும் 
உடனழைத்துச் 
சென்றால் 
உமது 
பெருமை 

குறைந்துபோகுமா 
? 
நான் 
உமக்குப் 
பெரும் 
பாரமாக 
இருக்கின்றேனா 
? 

இதுதானா 
, 
ஆண்பிள்ளைக்கு 
வீரம் 
? 
உம்மிடத்திற் 
குற்றமில்லை 
. 
உமக்கு 
மனையாளாக 
என்னைத் 
தந்த 
என் 
தந்தையின் 
மீதே 
குற்றமுள்ளது 
. 
ஒருவர்மேலுங் 
குற்றமில்லை 
. 
என்னுடைய 
காலவேறுபாடே 
இதற்குக் 
காரணமாகும் 
. 
சரி 
. 
நீர் 
போயிருக்குங் 
காட்டின் 
பெயரை 
எனக்குச் 
சொல்லும் 
. 
அதனை 
நினைத்துக்கொண்டு 
இறந்தால் 
நான் 
அங்கே 
வந்து 
பிறப்பேன் 
. 

நாமிருவருங்கூடி 
மகிழலாம் 
. 
அப்போது 
அக்காடும் 
நாடாகவே 
தோன்றும் 
. 
நீர் 
இல்லையானால் 
இந்த 
அரண்மனையும் 
எனக்குக் 
காடாகவே 
காணப்படும் 
. 
என்னைத் 
தனியே 
விட்டு 
நீர் 
ஓரடியெடுத்துவைத்தாலும் 
அப்போது 
நான் 
படும்பாடு 
தெரியும் 
. 
இந்நிலையிலுள்ள 
என்னிடம் 
வந்து 
நீ 
இங்கேயிரு 
. 
.. 
நான் 
காட்டிற்குப் 
போய்வரு 

கிறேன் 
என்று 
சொல்லுவதற்கு 
எப்படி 
உடிது 
மனந்துணிந்ததோ 
,? 
இச் 

சொல்லை 
உலகம் 
ஏற்குமா 
? 
என்று 
சீதை 
வருந்திக் 
கூறுதல் 
. 


இராகம்:உசேனி 


ஆ:சபமபநிநிச் 
அ 
: 
ச்நிதபதமபமகரி 


தாளம் 
: 
சாய்ப்பு 


20 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது- 


பல்லவி 


எப்படிமனந் 
, 

துணிந்ததோசாமி 
வனம் 
போய் 
வருகிறேன் 
என்றாலிதை 
ஏற்குமோ 
பூமி 


எப்படி 
. 


83 


84 


அனுபல்லவி 


எப்பிறப்பிலும்பிரியவிடேன்என்றுகைதொட்டீரே ஏழையானசீதையைகட்டாற்றிலேவிட்டீரே 


எப்படி 


சரணம் 


*1.1.கரும்புமுறித்தாற்போலேசொல்லல்ஆச்சுதோ--ஒருக் காலும்பிரியேன்என்றுசொன்னசொல்லும்போச்சுதோ வருந்திவருந்தித்தேவரீர்,வெல்ல வார்த்தையாற்கொல்லாமற்கொல்ல இரும்புமனதுண்டாச்சுதோமெல்ல என்னைவிட்டுப்போகிறேன்என்றுசொல்ல 


எப்படி 
. 


2 
. 


அன்னைகொண்டவரம்இரண்டும்என்னைத்தள்ளவோ--நீர் அழகுக்கோ,வில்பிடித்ததுநிலம்ஊன்றிக்கொள்ளவோ, குன்னமோஉமக்கென்னைத்தாரம் கொடுத்தவன்மேல்அல்லவோநேரம் என்னையிட்டுக்கொண்டுபோவதோபாரம் இதுவோஆண்பிள்ளைக்குவீரம் 

எப்படி 
. 


3.நாடிநீர்போயிருக்கும்வனத்தின்பேர்சொல்லவேணும்--அதை 

நான்நினைத்துக்கொண்டிறந்தாலங்கேபிறக்கலாங்காணும் 


கூடிநாமஉகந்திருக்குங்காடு குறைவில்லாஎன்மிதிலைநாடு காடுநீர்இல்லாதவீடு கால்வையுந்தெரியும்என்பாடு 


எப்படி. 


1 


. 


-- 


பாபம 


= 


பாச்நிநீத்தா 


1. 


எப்ப 


டி 


னந் 
து 
- 


ம 


ணிந் 


( 


த 


| 


நி 
சா 


--- 


நீ 
தீ 
பா 


. 


---: 


நித் 


2 


தோ 



சா 


1 


மயப 


1 


கா 


மபம 


= 


க 
ரி 
கா 


1 


நிசாப 
பாநிதப 
போ 
. 
ய்வ வ.ரு 


வனம 

ம் 


றே 


னென் 


. 


. 


. 


| 


ரிக 


ம 
ப 
ப 
நிதப 


ப 


பம, 


கரிபமகரி 


--- 


ற் 


மோ 


பூ-மி 





. 


. 


85 


| 


பாப 


86 . 


பாச்நிநிதா ணிந் 

த 


எப்ப 


டி.ம 


னம் 


;நீச்க்ரி 


= 


| 


சாரிச்நிதி 


ப 


நீ நிதாம 


தோ 
: 


. 


சா 


மபபநி 


| 


கா 

.தபம 


க 


ரி கா 


| 


வனம் 


போ 


நிசாபபநிதா பே 


ய்வ 


கி 


றே 


னொன்றா 


ரிக 


== 


| 


கா 


ம 
ப 
ப 
நித 


ம 


il 


கரிபமகரி 


ல் 


தை 


5. 


மோ 


. 


A 


பூ 


. 


கசசச 


-- 


சா 
, த 


பாபம 


பாச் 
நி 
நித்தம 


14.S 


எப்ப 


டி 


னந்து 


ணிந் 


. 


த 


| 


1 


மா 


| 


. 


(மா 


} 



- 


தாசா 


தோசா 


V 


அ.ப.,பம் 


பநிநிதி 


நிச்ச் 


சாச்ா 


---- 


-எப்பி 


லும் 


ய. 


ரி 


ற 


ற 


. 


நி.ச் 


| 


பா.நி 


நி 
தாம 


வி 


கை 


னென் 
று 


தொ 


டீரே 


| 


+ 


ம 


மநிதி 


நீ 


சா 


| 


நி 


த் 


பாநிதாம 


| 


ஏழை 


யா ன 


சீ 


தை 


யை 


meg 


மாபநி 


நி 
சாப 
நிதப 


| 


கா 


தபம் 


-- 


க.ரிபமகரி 


--- 


1 
|| 


நட் 


டா 


பற்றி. 


லே 


டீ 


ரே 


பம 


பாச்நிநி 


எப்ப 


டி 


ம 


னந்து 


ணிங் 


= 


1 


மாத 
தேர் 
சா 


} 


87 


3S 


* 


ச 


பா 


த 


ப 


- 


த பபமமா 


கரும் 


பு 


போ 


றித்தாற் 


லே 


. 


முடி 


நீ 


நிச்ாப 


ப 
நிதய 
| 


மகமபாம 


சொல் 


லல் 


ருக் 


. 


க 


== 


ம 


ப 


| 


மகமபாம 


பமகரிரீமககச 

- என் 


கா 


லும் 


பி 


: 


ரி.யே 


ன் 


ன 


. 


. 


பா 
, 


தபமா 


T 


சொன் 
..ன 


சொல் லும் 


போ 


சு 


தோ 


. 


ரிக 


மரி 


ரீ 


கச 


சா. 


| 


பநிதீர் 


ம 


LO 


வருந்தி 


வருந்தித் 


தேவ 


ரீ 


ர் 
வெல்ல 


J 


நித்த 
நிசா 


| 


நீதா 


= 


பா நி 


+ S A 


வார் 
த்தை 


யாற்கொல் 


லா 


மற் 


கொல்ல 


1 


ம 


ப 


நி 


--- 


ரிக்மாப்ம்க்ரி 


| 


- 


| 


F9 


த்நிச்ச் 

துஉண் 


சாரிச் 
நித 
மம 
தோ 

மெல்ல 


இரும்பு 


ம 
ன 

னது 


பா 


ச்சு 


12 


. 


- 


மக மபாம 


சா 
பா 
, 
தப 
| 
டுப் 
போ 
- 
கி 


1. 


என்னைவிட் 


றே.னென் 


சொல் 


/ 


கச 


-- 


பாபம 


பாச்நித்தம 


== 


ல.எப்ப 


ம 


னந்து 


ணிந் 


. 


. 


பா 
; 


| 


== 


( 
கோ 


} 


( 
தோ 
சா 


மி. 


1 


- 


+இக்குறிசதுசுருதிதைவதத்தைக்குறிக்கும். 


. 


89 


06 


t 
17 


1 


இராமன்,சடைமுடிபுனைந்துசீதைஇலக்குவன்ஆகியஇருவருடன்அயோத்திநகரைக்கடந்துகங்கை கரையையடைந்துஅங்கேயுள்ள,முனிவர்களோடுஅளவளாவிக்கொண்டிருக்கும்போது,அவ்விடத் திற்குவந்துஅவர்களைக்கண்டுஅன்போடுவணங்கியகுகன்,இலக்குவன்வாயிலாகஅவர்கள்வர லாறுமுழுதும்அறிந்துகொண்டுஇராமனைநோக்கிப்பின்வருமாறுகூறுகின்றான்:அவைவரு மாறு:-நீங்கள்உண்ணுதற்குஏற்றகனிகள்கிழங்குகள்ஊன்தேன்முதலியனவும்,நீராடு தற்குக்கங்கையாறும்வேறுபலதடாகங்களும்,சூடுதற்குநல்லமலர்களும்,தங்குதற்குத் தகுந்தஇடங்களும்,உடுக்கவும்போர்த்துக்கொள்ளவும்புதியமாவுரிகளும்இங்கேஉள் ளன.நான்எட்டுத்திசையிலும்செல்லுவேன்.எவ்விதமானகிழங்குகள்வேண்டு மானாலும்தோண்டிக்கொண்டுவருவேன்.பகையாய்எதிர்த்தவரைவெல்லுவேன். எங்கேசெல்லவேண்டுமென்றாலும்வழிசொல்லுவேன். 
கண்ணை 
இமை 
காப் பதுபோலஉங்களைக்காத்துநிற்பேன்.நீங்கள்காலால்ஏவியவற்றைக் கையால்செய்துமுடிப்பேன்.எப்பொழுதும்விட்டுப்பிரியேன்.வேறு சிந்தனையெனக்கில்லை.உங்களுடையமுகத்தைப்பார்த்துக்கொண் டிருந்தாலேஎன்பசியாறிவிடும்.அதுமட்டுமன்று,எனக்குமுத்தி யுங்கிடைக்கும்.ஆதலால்,அன்பனாகியஎனக்குக்காட்சியளித் துக்கொண்டுநீங்கள்மூவரும்இவ்விடத்திலேயே 

இருக்கவேண்டும்என்பனவாம். 


( 


சரிகா 
ம 
ப 
தா 
நிச் 


இராகம்:கல்யாணி தாளம்:ஆதி 


165. 

65 
- 
வது (மேளம் 


அ.:ச்நிதாபமகாரிச 


பல்லவி 


இங்கேஇருங்காணும்தரிசனம்தந்தென்னைரட்சிக்கவேணும்இங்கே. 


அனுபல்லவி 


மங்கையாம்என்தாயும்ராமாநீயும்இந்த வரிசைத்தம்பியும்அய்யஒருபத்தன்குகன்உய்ய 


இங்கே. 


1 


சரணம் 


இங்கே. 


1,பூவுண்டுகனியுண்டுஊன்உண்டுதேன்உண்டு புதுமரஉரிகள்போர்வைஉண்டு தாவுண்டுதடம்உண்டுகங்காநதிஉண்டு 

தான்வேணபட்சணம்உண்டுநானேசெய்ரட்சணங்கண்டு 2.எட்டுத்திக்கிலும்செல்லுவேன்கிழங்குவகைகெல்லுவேன் எதிர்த்தவரைவெல்லுவேன்வழிசொல்லுவேன் கட்டிக்காத்துநானேகண்இமைபோலேதானே காலாலேகாட்டினதெல்லாம்கையாலேசெய்குவேன் 


இங்கே. 


16 


92 


8.நித்தியம்உம்மைப்பிரியேன்மற்றொன்றையுங்குறியேன் 

நிணறுமறக்கறியேன்நான்சிறியேன் முற்றிலும்நிறைதிங்கள்எனவேவிளங்கும்உங்கள் முகங்கண்டர்ற்பசிபோமேமுத்திமோட்சம்உண்டாமே 


இங்கே: 


. 


ப 
. 


தரி 
. 
ச்நி 
தா 
பதபம 


-- 


காமாபா-பததபதாநீ 
இங்கே 
இ 
- 
ருங் 


| 
சா 
, 

ம் 
: 


ணும் 


த 


ச 


ன-ந் 


க 
நீ 
த 


நிதபம 
| 


ட்சிக்க 


பத-பமகாகாகாகரி-நிரிகமபம 

நிரிகமபம 
கரிசா தந்தென்னை ர 

வே 


ணும் 


. 


பர் 


2 
. 


கா 


தரி 


மாபத-நிச்நி.பதர்க்ரி இங்கேஇ 


ச் 
நிதாபதபம 


ff 


கா: 


ணும் 


னங் 


* 


கா,நி 


தா 
,பாதப்பம் 
கா 
கா 
கரி 
- 
நி 
நிகம் 
பாதப 
( 
ம 

க 
ரிசா 
- 
தபம தந்,தென்னை 

-ட்சிக்க 
- 
வே 
. 


ணும் 


: 


- 


காமாபா-பததபதா 

நீ இங்கேஇ ருங் 


ஒடி 

ம் 


. 


நீதா தாபா 


அ.ப. 


பதநீசாசா 


1 


> 


பாபமகப|மரி-கமபதாப- 
என் 
தா 


மங்கையாம். 


சரா.மா 


நீ 
. 
யும் 
. 
இந்த 


2 
. 


பதநீசாசா 


ச்நிதநிச்நீதபா,-மமகமரி-கமபதாப- 

ரம் 
. 
- 
எ 

-என்தர்.யும் 


மங்கை 


யாம 


ம் 


மா 


நீ 
, 
யும் 
இந்த 


- 


தகாரி 
சர் 
ச்நிதாபமபத 


- 
ச் 
நீத 


பதபாபமகப 

கன் 
உய்ய 


வரிசைத்தம்-பி 


யும் 
ஐ 


*-ஒருபத்தன் 


. 


. 


ம 


|சா; 


; 


{" 


காமாபா 

பததபதாநீ இங்கேஇ-ருங் 


4 


கா 


ணும் 


and 


பாபபம 


பம்-பாதநீதபபா பம; பூவுண்டு 

யுண் 


பபத-பமகாரிரிகரிக! ஊனுண்டுதே 


கனி 


. 


ன் 
உண்டு 


93 


. 


94 


r- 





ரி 


பமாககா 


ரீகரிசாசா 


-நிரீக 


பகமாபா 


புதுமர-உரி 


போர்வை 


உண 


கேளின் . 


டு 


5 


|,நி-க்ரி-ரிச்சா, 


கமாபதா;-நிசா தா:வுண்டு -த 

டம் 
உண்டு 


ச்ர 
, 
ரிச்நிதா 
- 
பம 
தாா 

- 
உண்டு 


ங் -க15 


நதி 


தக்ரிசாநி-நிதரிச்நிதபதபம-கநிதாபம-பதபாபம-க 

ன் 
வேண 
- 
பா ணம்உண் டு -நானேசெய்-ரட்சணங் 
- 
க்ண் 
ன் 


தா 


- 


f 


ரி 


மாபா 


1 


சா 


பாபததபதாநீ இங்கேஇ 

* 
கா 


} 


6 


ணும் 


. 


18 


வசிட்டமுனிவர்அனுப்பியதிருமுகத்தைக்கண்டுகேகயநாட்டிலிருந்துபுறப்பட்டுத்தன்தம்பியாகியசத்துருக்கனோடு அயோத்திநகரையடைந்தபாதன்,தந்தைபிறந்ததும்,அண்ணன்வனஞ்சென்றதும்,இவற்றிற்குக்காரணம்தன் தாயாகியகைகேசிபெற்றவரங்களே யென்பதும்அவள்வாய்மொழியால்அறிந்தபின்,.தாயைப்பலவாறு வைதுரைத்து,மேலும்ஆற்றொணாத்துயாம்உடையவனாய்க்கோசலாதேவியின்அடிகளில்வீழ்ந்துஅழுதபோது, அவள்உன்தாய்செய்தசூழ்ச்சிகளைநீமுன்புஅறியாயோஎன்றனள். அதுகாலைபரதன்பின்வருமாறுகூறு கின்றான்:-அன்னையே!இராமனுக்குஇத்தீங்குகள்நிகழும்என்பதைநான்முன்புசிறிதும்அறியேன். பலமுறைசொன்னாலும் பிறர்நம்புவதுஅரிது.தீராதநெஞ்சுக்குத்தெய்வமேசாட்சியாகும்.இஃது உண்மை.இராமனுக்குக்கேடுசெய்வதுபற்றிமுன்புதெரிந்திருந்தால்,பெரியோரைவைதவன், உண்டவீட்டிற்குஇரண்டகஞ்செய்தவன்,பிச்சையிட்டுஉண்ணாதவன்,பிறர்குடிகெடுத்தவன், அடாப்பழிகூறுவோன்,உள்ளொன்றுவைத்துப்புறமொன்றுபேசுவோன்,பிறர்செய்தநன் றியைமறந்துஅவர்செய்ததீங்கையெடுத்துமொழிவோன்,ஒருவர்பிறர்க்குச்செய்யும்உதவி யைத்தடுத்தவன்,கொலைசெய்வோன்,பிறர்உடமைகண்டுஆசைப்படுவோன்,அதனைக் கவர்ந்துகொண்டுஇல்லையென்றவன்,கன்றுக்குப்பாலூட்டாமல்கறந்தவன்,தீர்த்தக்கரையி லிருந்தும்அதில்நீராடாதவன்,கடுங்கோபமுள்ளவன்,பிறர்க்குக்கேடுநினைப்பவன், செபம்தபம்விரதம்இவைகளைவிட்டவன்,அயலான்மனைவியைஅனுபவித்தவன், கட்குடிப்போன்,அறிவில்லாதவன்,புகழில்லாமல்பூமிக்குப்பாரமாயிருப்போன், 
சொன்ன 
சொல்லை 
நாற்றுவோன் 
, 
வழக்கழிவு 
செய்வோன் 
, 
காமுகன் 
, 
நஞ்சு கலந்தஉணவைஉண்பிப்போன்,ஆறுகுளங்களில்ஆடையின்றிநீராடு வோன்,தாய்தந்தைகுருஇவர்கள்சொல்லைக்கடந்தவன்,பெரியோர். 


95 


96. 


களைக்கண்டுஇருக்கைவிட்டெழாதவன், கள்வனுக்கிடங்கொடுத்த வன்,நல்லோர்தொடர்பைக்கைவிட்டவன்,மனைவிபிறந்தவீட் டிற்போய்நெடுநாள்உண்டவன்,போர்க்குச்சென்றுபுறங் காட்டியவன்.ஆகியஇப்பாவிகள்அடையுங்,தீக்கதியை யானும்அடைவேன்என்றுகோசலைமனத்திலுள்ளஐயப் 

பாடும்கவலையும்நீங்குமாறுகூறுகின்றான். 


1 


இராகம்:ஆனந்தபைரவி 

தாளம் 
: 
ஆதி 


சகரிகமபதபசா அ.:நிதி 

பமகரிச 


20-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


ப 


(*இந்தத்தாளத்தைத்திசிரகதியாகப்போடவும்) 


பல்லவி 
சேருங்கதியில் 
சேருவேன் 
அம்மா 
இந்த 
ராமத் 
துரோகம் தெரிந்தால்அனுபவிக்கிறேன்அம்மா 


சேருங் 
.. 


அனுபல்லவி 


தீராதநெஞ்சுக்குத்தெய்வமேசாட்சி-திரும்பத்திரும்பஎன்னகண்காட்சி ஓரிபோற்பெரியோரைவைதவன்--உண்டவீட்டுக்கிரண்டகஞ்செய்தவன் 


சேருங். 


சரணம் 


13 


1. 
அய்யம் 
இட்டு 
உண் 
ணாதவன்குடி 
கெடுத்தவன் 
அப 
வா 
தன் 

அகத்தில்ஒன்றும்புறத்தில்ஒன்றும்செய்யுந்துர்க்குணபோதகன் 
செய்த 
நன்றி 
விடுத்தவன் 
தீங் 
கெடுத்தவன் 
பிரம 
கர்தகன் 
செய்யுமவரைக் 
குறுக்கே 
தடை 
செய்தவன் 
கொலை 
பாதகன் அய்யந்தீர்த்துநெஞ்சைஉறந்தவன்-அசல்உடைமைக்குப்பேயாய்ப்பறந்தவன் 
கை 
அடித்துக்கொண் 
டாணை 
மறந்தவன் 
- 
கன்றுக்குப்பாலைவி 
டாமற்கறந்தவன் 
சேருங் 
. 


1 


2.தீர்த்தக்கரைப்பாவியுங்கடுங்கோவியும்செனத்துரோகியும் செபதபவிரதஈனனும்பரஸ்திரீசெனஅனு.போகியும் பூர்த்தியாம்மதுபானியும்அக்கியானியும்அவிவேகியும் 
பூமிக்குச்சுமை 
ஆகவந்த 
புகழில்லாத 
தேகியும் வார்த்தையாற்புரட்டும்படுகோளனும்-வழக்கழிவுசொல்லும்அசட்டாளனும் தூர்த்தவிர்த்திவிடாமிண்டாளனும்-சோற்றிலேநஞ்சிடும்சண்டாளனும் 
சேருங் 
. 


3.ஆறுகுளத்தில்உடைஇல்லாமல்அம்மணத்துடன்நடந்தவன் 

அன்னைவார்த்தைதந்தைவார்த்தைகுருவின்வார்த்தைகடந்தவன் தேறும்நல்லோர்பெரியோரைக்கண்டெழுந்திராமல்கிடந்தவன் 


97 


98 


திருடனுக்கிடங்கொடுத்தவனிடங்கொடுத்தவன்பின்னே--தொடர்ந்தவன் வேறில்லாரைப்-பகைத்துவிண்டவன்-வேட்டகந்தன்னிலேஇருந்துஉண்டவன் சீறும்படையைப்பயந்துகண்டவன்-செடியிலேதலைதுறுத்துக்கொண்டவன் சேருங். 


1 


ம* 

** 


8+ 


ம 


ம 


ம 


பம 


க 


சேருங்-கதியில்-சேரு-வே 


னம் 


இந்த 


ராம-த்ரோ.கம் 


12 . 


சமகரி 


-கா 


கமக்காரி 


1 


தெரிந் 
- 
தா 


ல 


னுபவிக்-கிறேனம்- 


மா 


5 


2 
. 


. 


ம 


ப 
ப 
- 
பயப 

ரிச்நித 
- 
பா -கதியில்-சே.ரு 
- 
வே 
னம் 


மகரி-ககம 

இந்த- 


தபபமகரி ப 

மகரிசா 
|| ரா...ம.-த்ரோ...கம் 


சே 
ருங் 


மா 


} 





ச 
நி 


சமகரிசாரிசச 


நிநி 


மாபமகரி 


கமக்காரி 


* 


} 


தெரிந் 
- 
தா 


லனுபவிக்-கிறேன 


மா 


+ 


|,ச்ச்-ச் 


பநிபா மப-ச்ச்ச் 

|ச்சரிக்ரி-ச்ச்ச் 
தீ 
.ரா 
- 
த 

நெருநஞ்சுக்-குத்தெய்வ 
மே 
. 
சாட் 
சி 
திரும்பத் 
- 
திரும்ப 


என்ன-கண்காட்சி 


நித் 


மப-சா 


ச்- 
நிரிச்நித 
- 
நிப ரி-போற்பெ-ரியோ.ரை.-வைதவன்- 


1 
, 
கம்- 
பதப 
- 
1 

ம கரி-நி க| உண்ட-வீட்டுக்- 

கி 
ரண்ட 
- 
கஞ்செய்த 


- 


{acra 


சேருங்கதியில்சேருவேன்"பல்லவியின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


வன் 


T 


. 


1 


- 


ச 


கமபாபா-,ப 

நித் 
- 
நி 
ப 
ப .ஐய-மிட்டு-,உண்ணா 


,மகமா பதப 
குடிகெ 
- 
டுத்தவன் 


| 


தவன் 


| 
மகபமகா 
- 
ரி 
கா 

வா- 
தகன் 


- 


LIT 


கம.க 


சம-கரிச 


| 


. 


E 


கம அகத்-திலொன்-றும்புற-த் த்திலொன் 


ன- 


றும் 
செய்யும்- 
துர்க்குண 


போ 


த-கன் 


க 


பா 


- 


ம-கரிச-க மப 
. 
செய்த 

-நன்றி-விடுத்த-வன்தீங்- 


| 
பச் 
நி 
- 
தபப 
ச்ச்ச் கெடுத்த-வன்பிரம் மகாத-கன் 


99 . 


4 


ச்ரிச் 
நித 
- 
பத 
ப 


- 


ம 


100 


தப-மம 

மம 
கரி 
- 
சா 
, செய்தவன்-.கொலை 

த 


செய்யு-மவரைக்-குறுக் 


தடை 


கன் 


கொலை 
- 
பா 


. 


+ 


,மப-சாச் 


ச் 


TSL 


ச்சம்-க்ரிச் 

ச்ச்ச்-ச் 
வன் 
அச 
டைமை 

குப் 
பேயாய் 
- 
ப்ப 
றந்த 


ஐயம்-தீர்த்து 


ந 


ஞ்சை-உறந்த 


லுடைமை 


| 


ச்மப-ச்ச் 

ச் 
ச் 
நித- 
நிபப வன்கைய-டித்துக்கொண்-டாணைம- 

- 
றந் 
தவன் 
- 


|,கபநிப-மக 
ரி 
- 
நி 
ச 

கன்றுக்-குப்பாலை-விடாமற்-கறந்த 


1 


“சேருங்கதியில்சேருவேன்"பல்லவியின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 

. 


} 


வன 


+இக்குறி-அந்தரகாந்தாரம்,சதுசுருதிதைவதம்,காகலிநிஷாதம்,இவைகளைக்குறிக்கும். 


* 


19 


6 


3-வது-ஆரணியகாண்டம் இராமன்சீதைஇலக்குவன்என்னும்மூவரும்தண்டக,வனத்திற்செல்லும்பொழுது,விராதன் என்னும்அரக்கன்சீதை யைத்தூக்கிச்செல்லுவதுகண்டு,இராமஇலக்குவர்இருவரும்அவனோடுபோர்செய்துவெட்டிவீழ்த்தியபின்,அவ் விராதன்தேவனாகிவிண்ணில்வெளிப்பட்டுநின்று இராமனே!எல்லாவுலகங்களையும்உயிர்த்தொகுதிகளையும் ஈன்றெடுப்பவனும்,அவற்றிற்குஇன்பம்ஈவோனும்,ஊழிவெள்ளத்தில்அவைஅழியாவண்ணம்வயிற்றினுள் அடக்கிவைத்துஆலிலைமேற்பள்ளிகொண்டுகாப்பவனும்,இறுதியில்எல்லையில்லாஇன்பவீடுஅளிப்பவனும் நீயேயாகிக்கயிறில்லாமல்பம்பரத்தைஆட்டுதல்போலஇவ்வாறுஉலகத்தைஆட்டிவைப்பாய்,தாய்பிள் ளையைஅறிவாள்.பிள்ளைதாயைஅறியும்,எவ்வுயிர்க்குத்தாயாகியநீஅவற்றையறிவாய்.அவ்வுயிர் கள்உன்னைஅறியாமலிருப்பதுஇந்திரசாலவித்தையாகக்காணப்படுகின்றது.நீகாலால்முடிந்ததனைப் பிறர்கையாலும்அவிழ்த்தல்இயலுமோ?நிலம்களைஆதிசேடனாகிச்சுமந்தாய். ஆதிவராகமாகிக் கொம்பில்ஏந்தினாய்,வாமனமாகிக்காலால்அளந்தாய்.இவ்வாறெல்லாம்செய்தற்குக்கார ணம்,இளையாளாகியஅந்நிலமகளிடத்துநீவைத்திருக்குங்கருணையோகாதற்பெருக்கமோஅறி கிலேன்,உன்மார்பில்உறையுந்திருமள்இச்செயல்களைக்கண்டு,உன்னிடம்ஊடல் கொள்ளமாட்டாளோ?சரம்அசாமாகியஎல்லாப்பொருள்களையும்உந்திக்கமலத்தால் தோற்றுவித்தநீ,பிறர்க்குப்பிள்ளையாகப்பிறந்தாயென்பதுஎவ்வாறுபொருந்தும்? இதுவும்ஒருமாயமோ?சேற்றிலேதிரியும்பிள்ளைப்பூச்சிஅச்சேறுதன்மேல் ஒட்டாமல்ஊர்வதுபோல,அங்ஙனம்பிறந்தும்அப்பிறப்பினாலாகியஇன்பத்துன் பங்களைநீயடைந்தாயில்லை.வேதமுடிவிலும்மெய்ஞ்ஞானியர்உள்ளத்தி. 


101 


1 


102 


உல 


-லும்விளங்கும்உன்திருவடிகளை,கல்விஅறிவுஒழுக்கம்என்பவைசிறி தும்இல்லாதஅடியேன்மீதுவைத்தாய்.இப்பேறு,வேறுயாருக்குக் கிடைக்கும்!எல்லாம்வல்லஇறைவனாகியநீமானிடவேடந்தாங்கி வந்திருப்பதனால்உன்னுடையபெருமையைஅறிவாரில்லை. கிற்குஅன்னையாகியசீதையைநாயினுங்கடைப்பட்டநான் தீண்டினேனென்றுஎண்ணாதே,பிள்ளைசெய்தகுற்றத்தைத் தாய்பொறுக்கவில்லையானால்வேறு,யார்பொறுப்பார் கள்?"என்றுஇராமனைத்துதித்தல்கூறப்படுகின்றது. 


இராகம்:முகாரி தாளம்:சாய்ப்பு 


சரிமபநிதசா அ.:ச்நிதி 

தீபமகரிச 


{ 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


பல்லவி 


அறிவார்ஆர்உன்னைஅறிவார்ஆர் 


அறி. 


அனுபல்லவி 


அறிவார்ஆர்மானிடம்போலேகுறியாவேஷங்கொண்டதாலே சிறியேன்செய்தபிழைதன்னைக்குறியாதேராகவாஉன்னை 


அறி. 


சரணம் 


1.எடுப்பானும்எவர்க்கும்இன்பங்கொடுப்பானுங்குட்சியினிலே 

விடுப்பானும்ஆலிலைமேலேபடுப்பானும்நீஆகவேபா ராட்டுவாய்கதியைக்காட்டுவாய்உலகைச் சாட்டியில்லாப்பம்பரம்போல்ஆட்டுவாய்உன்மகிமையை 


2.தாய்அறியும்பிள்ளைதன்னைத்தாயையும்பிள்ளைஅறியும் 

நீஅறியும்உயிர்உன்னைஆரறியாதென்னஇந்திர சாலமோஇதென்னகோலமோஉனது காலாலேமுடிந்ததனைக்கையாலேஅவிழ்க்கப்போமோ 


அறி. 


3.அரவம்ஆகிமேல்உகந்தாய்ஒருகொம்பினாலேசுமந்தாய் 

சரணம்அதனால்அளந்தாய்பெருநிலமங்கைமேல்வைத்த தாகமோஇளையாள்மோகமோஉன்மார்பில் ஏகமாய்இருக்கின்றவள்வேகமேசெய்யாளோஉன்னை 


4.உள்ளசராசரமெல்லாம்வள்ளலேஉன்நாபிமலர்ப் பொள்ளலில்வந்தும்ஒருவர்பிள்ளைஎனநீவந்தது ஞாயமோஇதென்னமாயமோசேற்றிலே மேயும்பிள்ளைப்பூச்சிபோலேதோயவும்தோயாதஉன்னை 


அறி. 


103 


104 


5. 
வேதத்தின்மே 
லேவேதாந்த 
நாதத்தின்மே 
லேஞானிகள் 
போதத்தின்மே 
லேவிளங்கும் 
பாதத்தைஎன் 
மேல்வைத்தாய் 
யோக்கியனோ 
அடியேன் 
சிலாக்கியனோ 
சுருதிசொல் 
வாக்கியனோ 
சாமிஎனது 
பாக்கியமேபாக் 
கியம் 
உன் 
தன்னை 


அறி. 


-- 


6 
. 


பாகண்டு 
சொல் 
லாளை 
இந்த 
நாய்கண்டதென் 
றுகொள்ளாதே 
தாய்கண்டு 
பொறுக்காததை 
ஊரோகண்டு 
பொறுக்கும் 
மலர்த் தாமனேபன்னிருநாமனேஎவர்க்கும் 
வாமனேஎ 
னும் 
சீதாபி 
ராமனே 
உன் 
பெருமையை 


அறி. 


ரி- 


. 


// 


பா 
ச்நி 
நி 
த 
தா 


பு 


வார் 


ஆர் 


உன் 


1 


க்ரி 


---- 


சா 
; 


நீத் 


- 


மபத்துபமகரி 


அறி 


வா 


ர் 


ஆ.. 


சகரி 


மா 


. 


பா 


பா 
நி 
நி 
ததா 


| 


4. 


அமி 


வார் 


ர் 


உன் 


ரிம்க்ரிசா 


1 


பா 


ரி 
ம 
பாதப 
மாபம 
கரி 





றி 


வா 


ர் 


ஆ 
: 


14 


கசகரி 


== 


மா, 


| 
பா 


பா 
ச்நி 
நி 
ததா 


| 


அறி 


ஆ 


னை 


. 


** 


க்ரி 


--- 


சா 
; 


நீ 
, 
நிதத 


-- 


சா 
: 


1. 


வாடர் 


ர் 


1 


சா 


*பத 


. 


ச் 


- 


வார் 


னிடம் 


போ 


லே. 


1 


சாரிம் 


ரிச்சா 
, 
சா 


1 


பச் 

ச்ச் 


சா 


வே 
. 
ஷங் 


கொண் 


노 


தா 


லே 


. 


1 


4 


ததரி 


4. 


சா 


ச் 


ச்த 
ரி 
ச்ச்நி 


சிறி 


சிறி 


யேன் 
செய்த 


பி 


ழை 


த 


ன்னை 


105 


பாதீப 


-- 


மா 


பாத 


ப 
மகாரிமகரி 


106 


க்குறி 


யாதே 


ரா 
. 
க 


. 


வா 


ன 


-- 


--- 


2 


பா 
ச்நி 
நி 
த 
தா 


- 


னை 
அறி 


வார் 


உன் 


னை 


ரி 


= 


சா 
; 


| 


நீ 
, 
நித்த 


சா 
; 


அறி 


வார் 


ர் 


+ 


பா:பா 


| 


பபமகரீ 


|| 


ரி 
கசா 
சா 


4 


வே 
தத் 


தின்மே 


லே 


வே 


ந் 


த 


சரி 


1 மாமா 


--- 


| 


பா,மநீ 


|| 


*தபா 


1 


•நாதத் 


தின்மே 


லே 


கா 


னி 
கள 


த 


நீ 


மா 
பத 


= 


தாரிச்ச்நிநி 


s.+ 


ப 


. 
போ 
தத் 


தின்மே 


லே 
வி 


ள ங் 


நீ 


தி 


பாநிதா 


ம 


|| 


பாதத் 


தை 


என் 


மே 


ல் 


வைத்தாய் 


. 


. 


g 


-- 


க்ரா 


ரி 


1 


-யோ 


க்ய 
னோ 


டியேன், 


\ 


मा 


--- 


சலா 


க்ய 
னோ 


ச்ரு 


திசொல் 


. 


1 


பு 


= 


சாதரிநி 


// 


நிதி 


1 


க்ரி 
சா 
க்ய 
னோ 


வா 


எ 
ன 
து 


+ 


ரிம 


கரிபமகரி 


மபதப்பம 

க்ய 


பா 


க்யமே 


பா 


. 


முன் 
தன் 


1 


= 


பாச்நி 


நிததா 


ப 


or 


றி 


வார் 


ஆர் 


உன் 


னை 


107 


1 


| 


,க்ரி 


1 


சா 


நீ 


நிதத 


|| 


சா 


|| 


108 


1. 
அறி 


வார் 


+இக்குறிசுத்ததைவதத்தைக்குறிக்கும். 


20 


சடாயுஎன்னுங்கழுகரசனைக்கண்டுதந்தைமுறைபாராட்டி,அவர்சொற்படியேகோதாவிரி 

யாற்றைக்கடந்தபின்,“அரக்கர்கள்பசித்தபொழுதுஎங்களைக்கொன்றுதின்பதற்குக் 
t 
கூட்டங்கூட்டமாக 
இங்கே 
வருகின்றார்கள் 
. 
அவர்களால் 
கலக்கமும் 
துன்பமும் அடைகின்றோம் என்றுமுறையிட்டுக்கொண்ட,முனிவர்களைக்காத்து 
அறத்தை 
நிலைநாட்டவேண்டி 
,அரக்கர்வரும்வழியைப்பார்த்து அவர்கட்குக்கூற்றுவன்போல,பஞ்சவடியென்னுஞ்சோலையில் தம்பியால்இயற்றப்பட்டபன்னசாலையில்இராமன் 

சானகியுடன் 
இருந்தமை 
கூறப்படுகின்றது 
. 


இராகம் 
: 
அடாணா தாளம்: ஆதி 


ஆ.:சரிமபநிச் 

ச்நிச்தாபமபகாமரீச 


29-வதுமேளத்திற் 

பிறந்தது 
; 


பல்லவி 


இருந்தானேராமச்சந்திரன்-பஞ்சவடியில் இருந்தானேராமச்சந்திரன், 


இருந். 


/ 


4 


அனுபல்லவி இருந்தானேராமச்சந்திரன்-ரிஷிகளைக்காக்குந்தந்திரன் வருந்தா ராட்சதர்கூடி-வரும்வழிதன்னைநாடி 


இருந்.. 


சரணம் 


1.நிருதர்கள்பசிபார்த்து-நிரைநிரையாய்க்கைகோத்து வரும்விகாதத்தைத்தீர்த்து-மாமுனிவோரைக்காத்து 


இருந். 


-- 


இகுங். 


2.அலைந்தமுனிவர்சோகம்-ஆகுலம்எல்லாம்போக 

இலங்கையில்அனுபோக-இராக்கதர்க்கெமன்ஆக 3.பலத்தராட்சதர்ஆட்ட-பாட்டங்கள்எல்லாமாட்டச் சலித்தபேர்துன்பம்ஓட்டத்-தர்மத்தைநிலைநாட்ட 


இருந். 


109 


| 


ப.. 


பாத 


ப 
நிப 
நி 
நிபம 
- 
பாபமக-மா இருந்தா.னே.-ராம 

ச்-சந் 


பம 


நி 
பா 


110 . 


பச்சாச்நிச்நி 
பஞ் 


த்ரன் 


சவ 


நீ 
நி 
நி 
பம 

பம-பாமபநிபமகமா இருந்தா,னே 

ராமச்சந் 


பா 
த 
நி 
பா 
- 
பம 

பம 
பரிரிச்- 
தாதா 


டியில் 


த்ரன் 


-பஞ் 


வ 


ச்ப 


நிப 
நிநிபம 


பாகமக-மபா 


| 


தநீபபா த்ரன் 


} 


டியில் 


இருந்தா.னே. 


-ராம 


1 


ம 


பசாசா-சாசாசா 

தா இருந்தானே-ராமச்சந்த்ரன் 


சாதா 

சாசா| காக்குந்-தந்த்ரன் 


ரிஷிகளைக்- 


மபசாசாச்நிரிச்நிச் 


சா 
|| 


;-நிச்ம்ரிரிம்- ரீசா 

தா -ரிஷிகளைக்- காக்குந்-தந்த்ரன் 


இருந்தானே-ராமச்சந்த்ரன் 


4 


ப 


ரிம் 
சா 
- 
சாத 
நீ 
சா வருந்தாரா-ட்சதர்கூடி 


|;-நிப 

நிநி 
பமம-(பமப ச் 

தாதா வரும்வழி தன்னை:நா 


ழி 
. 


- 


R+ 


பநிநிபம 


மபா 


மயா 


த 


நீ 
ப 
பா 
, 


[ 
; 


பாகமக-4 ராம.ச்-சந் 


} 


இருந்தா 


டி 


னே 
. 


தரன் 


. 


+ 


ரிமரீ 
மா பாபாபா 


;-பநிபாபா 


பா 


பமபர் 


4 


நிருதர்கள் 


ப 
சிபார் 
த்து 


நிரை 
நிரை 
- 


யாய்க்கைகோத்து 


| 


|;-ரிமரீமா 


மபச்தபம 

ரீரிம 
ரீ.சா வரும்வி 

தத்தைத்தீர் 


பா பாதநிபா வோரைக்காத் 


மா.முனி 


கா 


+ 


பசாசா 

தாதாசாசா 


| 

; 
-நிச்ரீ 
சா 


நிநிதநீசா 


அ லைந்தமு-னிவர்சோகம்- 


ஆ.குலம் 


எல்லாம்போக 


| 
பமபாச்தா 
தா 


ரிமாரிசா-ச்நிரிச்தாதா இலங்கையில்-அ.னு.போக 


| 
நிசாபநிநிப 
ம 

க்க-தர்க் 


கெ 


ல 


க 


+ Q 


பமகமபபபப 

ச் 
ச் 
ரிம்ரிச் 
நிதநிச் 

நிச்நீப 
ப 

நிபமப 
! பலத்தராட்சதர்ஆட்ட-பாட்டங்கள்எல்லாம்மாட்டச்சலித்தபேர்துன்பம்ஓட்டத்தர்மத்தைநிலைநா 


111 


+ S 


112 


* 


நிபம 


ப 
- 
பாகமக 
பாகமக 
- 
மபா 

மபா 
- 
த 


{ 
" 


ருந்தா.னே ராம.ச்-சந் 



} 


. 


த்ரன் 


. 


+இக்குறிகைசிகிநிஷாதத்தைக்குறிக்கும். 


21 


இலக்குவனால்மூக்குமுதலியஉறுப்புக்கள்அறுக்கப்பட்டசூர்ப்பநகையானவள்,கான்தூடணன் திரிசிராமுதலியபதினாலாயிரம்படைவீரர்களையும்இராமன்அம்புக்குஇரையாகும்படிசெய்து விட்டு,பின்புஇராமன்முதலானவர்களுக்குக்கேடுசெய்யுங்கருத்துடையவளாய்,இராவண னிடஞ்சென்று"காட்டிலேதவக்கோலம்பூண்டுதிரிகின்றஇராமன்என்பவனும்அவன் தம்பிஇலக்குவன்என்பவனுமாகஇருவர்உள்ளனர்.அவருள்இராமனென்பவனுடைய மனைவிசீதையென்னும்பெயருடையாள்ஒருத்தியிருக்கின்றாள்.மிகுந்தஅழகுடைய 

அவளுடையகுவளைமலர்போன்றகண்கள்கூர்மையால்அம்புபோல்வன வாகும்.நடையால்அன்னப்பேடுபோல்வாள். அவள்காதிலணிந்துள்ளநவ 


வள் 
. 


15 


சத்தத் 
தோடுகளையும் 
, 
தங்கக்கொடிபோன்ற 
இடையினையும் 
, 
பின்னிவிட்ட 
சடையினையுங் 
கண்டால் 
தேவ 
மகளோவென்று 
ஐயுறவேண்டும் 
. 
உலகத் 
தில் 
அவளுக்கு 
அவளே 
நிகராவாளன்றி 
வேறு 
யாரும் 
இணையாகமாட் 
டார்கள் 
. 
அவளுடைய 
இனிமையும் 
மென்மையும் 
வாய்ந்த 
சொற்களைக் 
கேட்பதே 
பெருஞ்செல்வமாகும் 
. 
மற்றைய 
மங்கையரெல்லோரும் அவளுடையகாலழகுக்கும்,ஈடாகமாட்டார்கள். அவளைப்பார்ப் 
பதற்கு 
உன்னுடைய 
இருபது 
கண்களும் 
போதாவே 
. 
நூறாயிரங் 
கண்கள் 
வேண்டும் 
. 
நீ 
தேவருலகை 
வென்று 
எட்டுத்திசை 
யிலும் 
புகழ்நாட்டியிருந்தாலும் 
பயனில்லை 
. 
அந்தச் 
சீதை 
உனக்கு 
மனையாளாகக் 
கிடைத்தால் 
செல்வம் 
வீரம் 
முதலிய 
பெருமைகளெல்லாம் 
மேன்மேலும் 
எய்தப் 
பெறுவாய் 
. 
உன் 
காரியமும் 
முடியும் 
" 
என்று 
இராவணனுக்குச் 
சீதையின்மேல் 
காதல் 
பெரு 

கும்படி 
யெடுத்துக் 
கூறுகின்றாள் 
. 


ஆ:சரிமபநீதநிச் 


இராகம் 
: 
சுருட்டி தாளம்:,சாய்ப்பு 


{ 


அ 
: 
ச்நிதபமாகபமரீச 


28 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


113 


பல்லவி 


114 


காணவேணும்லட்சங்கண்கள்சீதாதேவிதன் காலுக்குநிகரோபெண்கள் 


காண. 


அனுபல்லவி 


சேணுலகெங்கும்வாட்டித்திசைஎங்குங்கீர்த்திநாட்டித் திரியும்ராவணாஉன்றன்இருப்பதுகண்போதுமோ, 


காண். 


சரண) 


1 


குவளைவிழிகளோபாணம்அவள்தன்வார்த்தை கொண்டால்அதுவேகல்யாணம் நவரத்தினத்தங்கத்தோடுநடையிலேஅன்னப்பேடு அவனிமேல்இல்லையீடுஅவளுக்கவளேசோடு 


காண. 


2.தங்கக்கொடிபோல்இடையும்சீவிவகிர்ந்து சாய்ந்தபின்னலின்சடையும் இங்கிதமிருதுவாக்கியம்இவளேதேவதாயோக்கியம் மங்கையர்க்குள்ளேசிலாக்கியம்வாய்த்தால்உன்னதேபாக்கியம் 


காண: 


1 


3.தவமுனிஒருத்தன்பெண்டுஅவனுக்கேற்ற 

தம்பிஒருத்தன்அங்குண்டு அவளேநல்ஐஸ்வரியம்அவளேநல்லகாம்பீரியம் 
அவள் 
வந்தா 
, 
லல்லோவீரியம் 
அப்போமுடி 
யுமுன்காரியம் 


காண 


. 


நித 
பா 


மா 


== 


ண 


வே 


ணும்லட் 


ச 
ங் 
கண் 


ப 


ம 
ரிம 


ப 
ச் 
ச்ா 


கள் 


சீ 


தா.தே 


வி 
. 
தன் 


2 
. 


= 


நி 
த 
பா 


| 


ம 


மக 
நித 


கா 


* 


ன 


வே 


ணும்லட் 


கக ண 


பமகரி 


; 
ரி 
ச 


1 


- 


ரி 
ச் 
ச்ா 


கள் 


. 


தா.தே 


தன 


115 


1 


1. 


மமக 


} 


== 


ரிசரிம 


| 


116 


லுக் 


நிக 


ரோ 

பெண் 


;மகரிச 


| 


ரி 
ம 
ப 


= 


நிச்ரிம் 


கள் 


தா 


தே 


தன் 


. 


2 
. 


சாச் 


== 


| 


மமக 


= 


த 


| 


நிச்ரிச் 
நி நீதப 

லு.க்கு 


ரோபெண் 


. 


. 


* 


பம்மக 


-- 


ரிமரிமரி 


--- 


ப 


} 


கள் 


அ.ப. 


நிதபா 


| 


( 


--- 


மா,பா 


ல 


கெங்கும் 


வாட்டி 


. 


நீதநி 


சாசா 


--- 


த்திசை 


எங்கு 

ங் 


கீர்த்தி 
- 


நாட்டிச் 


* 


- 


பநி. 


சாரிச் 
நித 
பா 
, 


|| 


மா 
பா 


| 


| 
கெங் 

கு 


சே 


ல 


. 


ம் 


வாட்டி 


. 


; 


ம 


บ 


-- 


நீதநி 


நிச் 
சா 


- 


த்திசை 


எங்கும் 


கீர்த்தி 


நா 
ட்டித் 


. 


மப 


சா 
ச்ா 


யும் 
ரா 


வ ல் 


உன்றன் 


பட 


பமநித 


| 


|| 


மம 


ரு 


ப 
து 
| 


கண 


து 


மோ 
. 


பதி 


* 


காணவேணும்"பல்லவியின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


} 


மம 


= 


மாம மக 


மா, 


குவ 


ளைவி 


ழிக 


. 


ளோ 
பா 


117 


== 


. 


ம 


-- 


118 


ணம் 


வள் 
தன் 


. 


வார்த்தை 


f 


+ 


4 


*மப 


கா 


ப 


== 


நி,தமா 


--- 


ரீ 


மா 


ெ 


கு 


ளை 


வி 


ழிக 


ளோ 
பா 


. 


;மகரிச 


| 


ரிமப 


|| 


- 


நிச் 
நித 
பா 

ர்த்தை 


ணம் 


வள் 


தன 


. 


வா 


| 


சாச்நிநித 


ம 
க 


= 


மகநி 


க 
நித 


ப 


ப கொண் 


டால 


துவே 


கல்யா 


. 


பமமக 


ரீரிமரிம 


சரிச 


ப 


ணம் 


:நடை=யிலே 


நவ=ரத்னத்தங்கத்=தோடு 
அவனி 
= 
மேல் 
இல்லை 
= 
ஈடு 


| 


அன்னப்=பேடு ளே=சோடு 


11 


;அவ-ளுக்கவ 


;(காண.) 


6 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


1 


22 


அ 


இராவணன்ஏவலால்மாரீசன்என்னும்அரக்கன்மாயமானாகிவந்துஅருகில்உலாவுவதைக்கண்டுஅதன் அழகில்ஈடுபட்டசீதையானவள்,அம்மானைப்பிடித்துத்தரும்படிஇராமனைவேண்ட, துபொய்மா னென்றுகூறிஇலக்குவன்தடுத்துங்கேளாமல்,அவனைச்சீதைக்குக்காவலாகவைத்துவிட்டுப்பிடிக்கச் சென்றஇராமன்,நெடுந்தூரஞ்சென்றபின்அதனைமாயமானென்றுஅறிந்துஅம்புஎய்துவீழ்த்திய போது,மானாகிவந்தமாரீசன்,இராமனுடையகுரல்போலக்கூப்பிட்டுக்கொண்டுதன்உருவத் துடன்வீழ்ந்தான்.அக்குாலைக்கேட்டசீதையானவள்,“அரக்கருடையமாயையால்எம்பெரு மானுக்குஏதோதீங்குநேர்ந்ததுபோலும்.இக்குரலைக்கேட்டும்கலக்கமின்றிஇங்குநிற்கின் றாயே"யென்றுஇலக்குவனைநோக்கிவருந்திக்கூறினள்.அப்போது 
" 
அம்மா 
, 
புதுமையாக வெண்ணெய்க்குப்பல்முளைத்தாற்போலஅரக்கர்வந்துஅண்ணனைவளைத்துக்கொள் வார்களா?வளைத்தாலும்அதற்குஅண்ணன்இளைத்துப்போவாரா?இளைத்துப் போனால்வேறுமந்திரங்களும்தந்திரங்களும்உலகில்நிற்குமா?இந்திரன்விண் ணுலகிலிருந்துஆட்சிபுரிவானா?சந்திரன்உதிப்பானா?ஒருவராலும்எடுக்க முடியாமற்கிடந்தசிவனுடையவில்லைஅண்ணன்எளிதாகஎடுத்துவளைத்து 
ஒடித்தமையை 
நேரிற்பார்த்திருந்தும் 
பெண்புத்தியால் 
மனம் 
வருந்தலாமா 
? 


119 


120 


. 


என்னைச் 
சோதிக்கின்றீர்களா 
? 
மலைபோன்ற 
கோதண்டத்தை 
வளை 
த்து 
அம்பு 
எய்வாரானால் 
அண்டங்களெல்லாம் 
பிளந்து 
போகுமே 
! 
கார்மேகவண்ணனும் 
நெற்றிக்கண்ணனும் 
ஆகிய 
இருவருடன் 
• 
சேர்த்தல்லவேர் 
அண்ணனை 
யெண்ணவேண்டும் 
. 
நீங்கள் 
இராக 
வனை 
யாரென்று 
எண்ணினீர்கள் 
? 
இந்திரன் 
முதலிய 
திக்குப் 
பால்கர் 
எண்மரும் 
எதிர்த்தாலும் 
அவர்களை 
அடக்குதற்கு 
அண்ணனுடைய 
சிறு 
விரல் 
போதுமே 
! 
இப்படியிருக் வும்அண்ணனுடையவீரத்தைஅறியாமற்பேசுகின் 
றீர்கள் 
. 
இப்பேச்சு 
அவரைப்பழிப்பது 
போலா கும்.மாயமானாகிவந்தமாரீசன்,அண்ணனு 
டைய 
அம்புபட்டு 
இறக்கும் 
பொழுது 
இவ் வாறுகூக்குரலிட்டிருப்பானென்றேயெண் 
ணுகிறேன் 
. 
அண்ணனுக்குத் 
தீங்கு 
சிறி தும்நேர்ந்திருக்கமுடியாது.நீங்கள் 
இதற்காக 
அச்சமுங் 
கவலையும் 
அடைய 
வேண்டாம் 
. 
அடியேன் 
இருக்கின்றேன் 
என்று 
இலக்குவன் 
தேறுதல் 

கூறுதல். 


சபமபநித்நிச் 


இராகம்:உசேனி 

| தாளம்: 


20-வதுமேளத்திற் 

பிறந்தது. 


ஆதி 


அ.: 


ச்நிதபதமபமகரிச 


16 


1 


பல்லவி 


ஆரென்றுராகவனைஎண்ணினீர்அம்மா-இதை அறிந்துசொன்னீரோஅறியீரோ,நீர்அம்மா 


அனுபல்லவி 


ஏறாதவார்த்தையிதுவசையோடொக்குமேபோரில் எண்டிசைஅதிபரும்அண்டினபடையுடன் மண்டினாலும்என்அண்ணன்சுண்டுவிரல்போதாதோ 


சரணம் 


1.விந்தையாகவெண்ணெய்க்குப்பல்லுமுளைத்தாற்போலே மிஞ்சிராட்சதர்அண்ணர்தன்னைவளைத்தால் வந்தராமன்அதுகண்டேங்கிஇளைத்தால்வேறே மந்திரம்என்னஒருதந்திரம்என்னவானில் இந்திரன்கதிப்பானோசந்திரன்உதிப்பானோ 


ஆர். 


121 


122 


ருத்திரன்வில்ஒருவர்ஒடிக்கப்போமோ--அதை அறிந்தும்பெண்புத்தியால்உம்சித்தம்நோமோ வேதையாஎன்னையும்சோதிக்கல்ஆமோ-நல்ல வேதண்டம்எனப்பெருங்கோதண்டம்தன்னைஅண்ணன் காதண்டவளைக்குமுன்மூதண்டம்பிளக்குமே 


3, 


| 


பண்ணினமாயையாலேஅந்தமாரீசன் மாளும் பருவத்தில்அங்கோலம்இட்டானேநீசன் எண்ணாத்துன்பம்ஏதுக்கிருக்கிறேன்தாசன்---அவனை எண்ணினால்ஒருமேகவண்ணன்உடனேநெற்றிக் கண்ணன்உடனேகூட்டிஅண்ணனையும்எண்ணாமல் 


+ 


ப 
. 


; 


சா-பாடாநீ 


பப 

பநீநித்தா(நிநிச்ா 


சாசா 


சா 


| 
மா 


ம 


ஆரென்று-ராகவ 

னை 


ண்ணினீ 


அம்மா 


இதை 


|பமகாரீரிகசா1 


; 


சா 
சா 
- 
ரி 
ச்நித் 
பா 
மா 
; 
| 
பச்ப 
தப 
மத அறிந்துசொன் 
சொன் 
- 
நீ 

ரோ 

அறியீ,ரோ,நீர் 


அம் 


மா 


2. 


+ 


கம் 


G+ 


ம 


மா 


- 


ப 
பா 
ச்நிநித்தா 
| 


- 


சென் 


- 


க 


தன 


-- 


எண்ணினீ 


ர் 


| 


ச் 


சா 


அம். 


மா 


* 


இ 
தை 


- 


- 
ச் 
நிரிச்நிதபா 
தமமா 


பபச்பத 


பமத 


அறிந் 


சொன்-னீ 


சாகா 


அறியீ 


ரோ 


பமகாரிச 
ரிகரிபமகரி 


--- 


அம் 


3 
. 


- 


சா 


+ 
+ 


ரிக 
மாபம 
கரி 


சா-பாபாபாச்நிநி 


ம 


மா 
- 


ៗ 


G+ 


| 


- 


ரென் 


னை 


- 


எண்ணினீ 


நிச்ரிக் 
மாப்ம்க்ரிச்ாசா 


அம். 


மாஇ 


123 


சா 


_ 


ப் 


124 


ரிரிம்க் 
ரிசா 
- 
நீ 
ச்ரீக்ரி 
சாரிச் 
நித 
பா 
மா 
- 
ப 
ப 
நிச்ாபத 
ப 
மத அறிந்து 
சொன் 

ரோ 

ரோ.நீர் 


தை 


னீ 


அறியீ 


உ 





| 


பம்காரீரிகசா 


{ 


} 


| 


அய் 


மா 


ப 
. 
; 


G+ 


த் 
தீர 


நீ 


சா 


ச் 
சா 


-ரிம் 


க்-ரிச்ாசா 


- 


- 


த 


வார்த் 
தை 
யிது 


வசையொ 


ஏ 


டொக் 


- 


|| 


தி 


பாநிதி 


// 


மே 


போரில் 


மா 


பாபநிநீதீதீr 


நீ 


16 


|;ரிரிரிக்மாப்ம்க்ரிசா| 


- 


வார்த்தை 


-வசையொ 


டொக் 


. 


ரிச்நிதி 


பாபா 


குமே 


போரில் 


மபநி 


- 


நிச்சா 
ரிம்க்ரிசாரிச் 
நிதப 
ப 


, 


| 


ப 
பச் 
ப 
ப -மண்டினாலும்என்அண்ணன் 


எண்டிசைஅதிபரும் 


அணடி 


ன 


டை 


யுடன 


. 


ப 


- 


| 


1 


தபம 


க 


. 


i 
] 


சுண்டு 
விரல் 
போ 
தா 


தோ 
. 


“ஆரென்றுராகவனை"பல்லவியின்3-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 





ரிகமாகரி-கரிகச 

சா 
சா 
| 
; 
- 
ரி 
க 
மா 
ம விந்தையா.-க.வெண்ணெய்க் ப் 
பல்லு 
மு 


|பாதமபாபா ளைத்தாற்போலே 


- 


7. 


-பா 


பாசாசா-ரிச்நிதி மிஞ்சிராட்-ச.தர்அண் 


| 
தப மகமாதபபமகரிரிகசா 
ர் 
- 
தன்னைவ 
. 
ளை 

த்தால் 


ண 


7 


வந்தராமன்அதுகண்டு 

ஏங்கிஇ 

ளைத்தால் 
வேறே மந்திரம்என்னஒரு,தந்திரம்என்னவானில் 
, 
இந்திரன்கதிப்பானோ 
, 
சந்திரனுதிப்பா 

னோ 
( 
ஆர் 
) 


. 


125 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


126 


1 


+இக்குறிசதுசுருதிதைவதத்தைக்குறிக்கும். 


23 


1 


இராமனும் 
தம்பியும் 
பிரிந்த 
நிலையில் 
பன்னசாலையில் 
தனித்திருந்த 
சீதையிடம் 
இராவணன் 
தவவேடந்தாங்கிவந்து 
பலவாறு 
உரையாடிப் 
பன்னசாலையோடு 
பெயர்த்தெடுத்துச் 
சீதையைத் 
தேரில் 
வைத்துக்கொண்டு 
செல்லும்போது 
, 
சடாயு 
எ 

என் 
னுங் 
கழுகாசன் 
கண்டு 
இராவணனோடு 
எதிர்த்து 
நெடுநேரம் 
போர் 
செய்து 
சிறகுகள் 
துண்டிக்கப்பட்டு 
வீழ்ந்தான் 
. 
அப்போது 
சீதையானவள் 
“ 
நான் 
காட்டிற்குச் 
சென்று 
வருவேன் 
, 
நீ 
இவ்வீட்டிலேயிரு 
என்று 
எம்பெருமான் 
சொல்லியபோது 
அதற்கு 
உடன்பட்டு 
அங்கேயிருந்தேனில்லையே 
. 
பிரிந்திருக்க 
மனமில்லாமல் 
உடன்வந்தேனே 
. 
சனிபோல 
இம்மான் 
வந்து 
, 
என்னைப் 
பிரித்துவிட்டதே 
. 
பிடித்துத் 
தாருமென்று 
சொல்லியதைத் 
தவிர 
அவர் 
பிடித்துத் 
தரவுமில்லை 
. 
அதனோடு 
விளையாடி 
நான் 
மகிழவுமில்லையே 
. 
. 
இப்படியிருக்கவும் 
வீணாகப் 
பழிபாவங்களுக்கு 
ஆளானேனே 
. 
இராவணனிடமிருந்து 
என்னை 
மீட்பதற்காகப் 
போர் 
செய்த 
சடாயு மன்னனும்என்தீவினையால்இறந்துப்பட்டாரே. இராவணனுடையகுடிக்குஎன்னகேடுகாலம் 
நேர்ந்திருக்கிறதோ 
, 
எம்பெருமானுடைய 
வில்லின் 
பெருமையை 
நான் 
அறிவேன் 
. 
ஏ 
வானமே 
! ஏ.வனமே! 

யான் 
கூறுவனவற்றை 
என் 
கணவருக்குச் 
சொல்லமாட்டீரா 
? 
ஐயோ 
, 
நான் 


எவ்வளவுதூரம்அழுதுகதறினாலும்ஏனென்றுகேட்பாரும்எடுத்துவிழிப்பாரும்இல்லையே. எனக்குக்காவலாயிருந்ததம்பியையும்வன்கண்மையாகவசைமொழிகூறிப்போகச் செய்தேனே.அதனாலன்றோஇக்கொடியவனுடையவஞ்சனைக்குள்ளானேன். வீட் டிற்புகுந்துமாமனைத்தின்றேன்.காட்டிற்புகுந்துமற்றொருமாமனையுங்கண் முன்னேகொன்றேனே..ஏதெய்வமே,இவ்வளவுகொடும்பாவியாகியநான் இனியென்னசெய்வேன்.மானுக்குப்பின்சென்றஇருவரும்வாமாட்டீர் களா?வந்துஇத்தீயவனுடையசூழ்ச்சியைப்பார்க்கமாட்டீர்களா? 

என்று 
புலம்புதலைக் 
கூறுகின்றது 
. 


+ 


இராகம்:ஆனந்தபைரவி நானம்:ஆதி 


சகரிக்மபதபச் ச்நிதி பமகரிச 


20 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


1 


பலலவி 


என்னசெய்வேன்சீதைநான்இனிமேல் 
என்ன 
செய்வேன் 
, 
தெய்வமே 


என்ன 


அனுபல்லவி 
என்ன 
செய்வேன் 
மான்பின்போன 
இருவரும் 
வாரீரோ வஞ்சகராவணன்செய்வகைமோசம்பாரீரோ 


என்ன. 


127 


சரணம் 


128 . 


.1.எய்தும்வீட்டினில்இருஎன்றுசாமிசொல்லஇருந்தேன்இல்லைநானே 

மையலாயென்னைப்பிரித்திட்டசனிபோலேவந்ததேபாழ்மானே கையினாற்பிடியும்என்றதல்லாமல்நான்கண்டேனோபலன்தானே அய்யய்யோஉண்ணாமல்தின்னாமல்ஊர்அம்பலம்ஆனேனே 


எனன 


2.ஈனராவணன்கெலிக்கச்சடாயுமன்னன்இறந்ததுஎன்தொல்லையே ஆனபோதிவன்குடிக்கென்னகாலமோஅறிவேனேசாமிவில்லையே வானமேவனமேஅவருக்குச்சொல்லமாட்டீரோஎன்சொல்லையே 

ஏன்என்றுகேட்பார்இல்லையேஎன்னைஎடுத்துவிழிப்பார்இல்லையேஎன்ன. 3.பூட்டும்வில்இளையோனைஇடும்புசொல்லிப்போபோஎன்றேனே தாட்டீகராவணசந்நியாசிசெய்தசதிக்குள்ளாய்நின்றேனே வீட்டிலேபுகுந்தேன்அந்தமாமனைவிதிபோலேதின்றேனே காட்டிலேபுகுந்தேன்இந்தமாமனைக்கண்முன்னேகொன்றேனே 

என்ன 
. 


. 


ப. 


|பம-கமாபமா- 


|பமகரி-காகா 


கரி சா 

ம 

-மகரீகமபா என்னசெய்வேன்-சீ 


- 


தை 
- 


-நான்இனி 


னி- 


மே 


. 


- 


சரிமகரீ 


கமாபமா-பமகரிசர்நீ, என் 
ன 
செய் 
- 
வே 
. 


கமககாரிசா 


17 


-தெய்... 


மே 


7 


2 
. 


தி 


க 


பம்-கமாபமா 


|தபபமகரிகா 


ர 


- 


கமபாபாச்நிநி 
என் 
னசெய்வேன் 
- 
சீ 
. 
தை 


-நான்இனி- 


மே 


நி 
சாக 


காகா--கமபா 


- 


; 
- 
மகபம 
ககாரி 
சா 
: 
; 
ன் 
- 
தெய் 
. 

மே 


என்னசெய்-வே 


1. 


- 


வ 


. 


1 


+ 


அய. 


நீ 
சாசா 


;-நிச்க்ரிசா 


-- 


!! 


น என்னசெய்வேன்-மான்பின்போன 


-இருவரும் 


ரீரோ 


> 


நிதி 
பா 
பாபாச்ச்மக்ரி|சா-க்ரிச்ச் 

ச்ம்க்காரி 
சா 
சா னசெய்வேன் என்னசெய்வேன்-மான்பின்போ 
ன 
- 
இருவரும் 
- 

ரீரோ *மபாச்சா-நீரிச்மிதீர,,- 

பம 
- 
க 
ம 
ப 
தமத- 
ப 
மகரிகமக 
மபா வஞசக-ரா 

வணன் 

- 
வகை 
மோ 
- 
சம் 
- 
பா 


ரீரோ 


129 


மபக்ரிசா 


நீசரிக்ரிச்ாநி 


தி 


130 


- 


ம-கமதபபம-|கரிமகாரிசாசா வகை 

கமோ 
. 
சம் 
- 
பா ரீரோ 


வஞ்ச 


க-ரா 


வணன 


V 


| 


{ 


“என்னசெய்வேன்”பல்லவிவின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


} 


4 


| 


பாபா-நிப்பா 


நிப 
பா 


-கமாம.மா 


பமகரிசாசா 


பமமா ல்- இருஎன்று 


எய் 
தும் 


ட் 


டி-னி 


சா.மீ.சொல்ல 


T 


சரிகாரிசா 


1 


ரி 


க்க 


கா 


மபமமா;-மதபமகரிசா 


இருந்தே 


ன் 


-இல்லை..-நா 


னே 


f 


A 


நி 


தி 


பர் 
; 

-பச்நீசாசா 


நிச்கரிசா 


நிநீசா சா 


மையலா-யெ 


யென் 
: 


னை 


ப்-பிரித்திட்ட 


போ 


னிபோலே 





1 


[ 


9 


சர் 


நி 
பா 


பம 


நீரிச்நிதா 
வந்ததே 
- 
பா 


கமபதம் 


பமகரி-கரிசா 


ழ்மா 


னே 


- 


-கமபம- 
க 
ரி 
ச 


கமபா-நிபமகமபம 

ச கையினாற்-பிடியும்-என்றதல்-லாமல்நா 


I 


ம 
க 
ரி 
சா 
- 
கரி 
கா 
, 
மபமமா 
; 
ன்- 
கண்டே 
. 
னோ 
- 
பலன் 
தா 
.னே 


+ 


+ 


ச்.நீ.,சாநீச்ம்க்ரி-ச் அய்யய்யோ-உண்ணா 


|,-ச்ச்ரநிதீபா 

ஊரம்பா.லம் 


|மதபமககாரிசா! ஆ..னே 

னே 


மல் 
தின் 


மன் 


மல் 


- 


னே 


( 


1 


“ 
என்ன 
செய்வேன் 
” 
பல்லவியின் 
2 
- 
வது 
சங்கதியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 
. 





2 


+இக்குறிஅந்தரகாந்தாரம்சதுசுருதிதைவதம்,காகலிநிஷாதம்இவைகளைக்குறிக்கும். 


24 


மானைத்தொடர்ந்துசென்றஇராமனும்இலக்குவனும்திரும்பிவந்துசீதையைக்காணாமல்திகைத்துவருந்தித்தேடிச் செல்லும்போது,குற்றுயிராய்வீழ்ந்துகிடந்தசடாயுவைக்கண்டுகலங்கியழுது,நடந்தநிகழ்ச்சிகள்எல்லாவற்றையும் அவனால்அறிந்தபின்,இராமன்சீற்றங்கொண்டு, உன்னை,இராவணன்கொலைத்துன்பஞ்செய்யும்படிபார்த்துக் 


131 


132 


/ 


| 


கொண்டிருந்ததேவர்கள்அனைவரையும்இப்பொழுதேகொல்லுவேன்”என்றுகூறியபோது“மகனே,இராமா, இன்பமும்துன்பமும்வருதல்இயற்கையாகும்.சிவபெருமான்.தலையோட்டில்இரந்துண்டான்.உலகமெல் லாம்படைத்தபிரமன்ஒருதலையறுபட்டான்.சந்திரசூரியர்இருவரும்இராகுகேதுஎன்னும்பாம்பு களால் விழுங்கப்படுகின்றார்கள்.ஆனால்,உன்னுடையதவறுஇத்தகையதன்று.உன்னுடையதந்தை செய்தஉதவியால்இந்திரன்முதலியதேவர்கள்,உயிர்பிழைத்தார்கள்..அத்தேவர்களோ,மனைவி மக்களுடன்இராவணனுக்குஅடிமைகளாய்க்குற்றேவல்செய்கின்றார்கள்.அப்பாதகன்செய்த இக்கொடுஞ்செயல்களைஅவர்கள்தடுக்கவில்லையென்றுவெறுப்பது,ஆனையைத்தவறவிட்ட ஒருவன்குடத்தில்தேடியதுபோலாகும்.இராவணன்சீதையைக்கொண்டுபோய்இப்பொழுது எங்குவைத்திருக்கிறானோ?அந்தத்திசையைநாடிச்சென்றுஅவனைவோறுத்துஅறத்தை நிலைநாட்டுவதுஉன்கடமையாகும்.நீங்கள்இருவரும்மானைத்தொடர்ந்துசென்றத னால்இத்துன்பம்நேர்ந்தது.,அச்சானகிபிரிவு,அரக்கருக்குஅழிவும்அமாருக்கு. ஆக்கமுந்தருவதாகும்.நிறைமதி.குறைவதும்பிறைமதி வளர்வதும்போல,ஒரு வர்க்குப்பெருக்கமும்சுருக்கமும்வருதற்குக்காரணம்அவர்ஊழ்வினையே யாகும்..எல்லாந்தெரிந்தஉனக்குப்பிறர்தெளிவிக்கவேண்டியதில்லை. கடல்நீர்பொங்கியெழுந்தால்அந்நீரைக்கிணறுகள்அடக்கிக்கொள்ளுமா? நீ நீகோபித்தால்உலகமெல்லாம்பொடியாய்ப்போகாதா?பன்னசாலை யோடு சீதையைஇராவணனஎடுத்துச்செல்லுவதுகண்டுஎதிர்த்துப் 
போர் 
செய்து 
இரண்டு 
சிறகுகளையும் 
இழந்து 
வீழ்ந்தேன் 
. 
அப் பாதகனுடையதலைகள்-பத்தும்பனங்காய்க்குலைகள்போலச் சிதறிவிழும்படிஅறுத்துத்தள்ளவேண்டும்.அதற்கேற்ற 


1 


. 


காலமும்இடமும்அறிந்துபகைவெல்லக்கருதுவதல் லவாஅறிவுடைமையாகும்.பதறுதல்ஆகுமா?தேவர் களைக்கோபிப்பதால்,என்னபயனிருக்கிறது? என்றுஇராமன்கோபம்தணியுமாறு 

சடாயுஆறுதல்கூறுதல். 


இராகம்: 


சகானா 


சரிகமபமதாநிசா 


28-வதுமேளத்திற் 


தாளம்: 


ஆதி 


அ:ச்நிச்தபமகாமரிகரிசா 



பிறந்தது 
. 


பல்லவி 


ராமாநீஇந்தக்கோபம்செய்யல்ஆமா இருந்தல்லோபடுக்கவேணும் 


ராமா. 


அனுபல்லவி 


பூமியுடன்சீதையைராவணன்கொண்டுமிண்டாய்ப் போகையில்சண்டைபோடப்போச்சுதென்சிறையிரண்டாய் ஆம்அவனைக்கொல்லாமல்நாம்விடுவோமோகண்டாய் அதற்குமுன்கிலேசத்தாலேபதற்றம்ஆகஒருகாலே 


ராமாக 


சரணம் 


134 . 


1.இன்பம்வருவதும்துன்பம்வருவதும்எடுத்தஉடற்குநிலவரந்தானே 

சம்புவானசிவன்தானும்தலைஓட்டைத்தன்கையில்ஏந்திக்கொண்டிரந்தானே அம்புவிபடைத்தபிரம்மதேவனும்அறுப்புண்டானேஒருசிரந்தானே நம்பும்சந்திரனும்சூரியனும்பாம்பாலே நடுங்கிறார்இன்னம்நிரந்தரந்தானே உன்பிழையும்இந்தவகைஒத்ததல்லஆகையாலே அம்பினால்-ராவணன்தலைஅறுப்பாய்பனங்குலைபோலே தம்பிள்ளைபெண்களோடேதாழ்ந்துநின்றொருகாலே வெம்பதராம்அரக்கர்க்குவேலைசெய்யும்தேவர்மேலே 


ராமா. 


2.சேனைஇந்திரனுக்கும்தேவர்க்கும்உயிர்நிலைசெய்ததுனதுதந்தைஉபகாரம் 

ஆனைகெட்டவன்குடத்தில்தேடினாற்போல்அவரைவெறுத்தால்உண்டோசாரம் ஈனராவணன்சீதையைக்கொண்டுபோய்எவ்விடத்தில்வைத்தானோஇந்நேரம் போனதிசைதேடிஅவனைவேர்அறுத்துப்புண்ணியத்தைநாட்டுவதுன்பாரம் மானினைத்தொடர்ந்துபின்னேபோனதென்னஅலங்கோலம் போனதனால்வந்ததிந்தச்சானகிபிரிந்தசீலம் சானகிபிறிவரக்கர்ஆனவர்க்குநாசகாலம் ஆனதனால்தேவருக்கு-நீநினைப்பாய்அனுகூலம் 


ராமா. 


3. 


வெள்ளிவெண்மதிவளர்வதும்தேய்வதும்விதியின்பயன்அல்லவோஆமோ உள்ளதொருவர்க்குநிறைவதும்குறைவதும்ஊழின்படியென்பதறியோமோ தெள்ளித்தெளிந்தஎன்.கண்ணேஉனக்கினிதெரியச்சொல்லுவார்எவர்தாமோ கிள்ளி எறிகுவாய்ராட்சதச்செடிகளைக்கேதங்கொண்டிப்படிஉன்மனம்நோமோ 


துள்ளிச்சமுத்திரம்பொங்கினால்கொள்ளுமோகிணறனேகம் வள்ளலேவுன்முன்னேலங்கைக்,கள்ளர்கட்கெங் கேநிர்வாகம் எள்ளளவுநீமுனிந்தால்அள்ளுபொடிஆமேலோகம் மெள்ளஇருந்துபகையைத்தள்ளுவதல்லோவிவேகம் 


ராமா. 


1 


4 


ப 
. 
; 


நிசரீகமபா-பமகாகமரி- 
கரி 
சா 


| 


/ 


ரா.மா 


நீ 
. 


ந்த 


கோ 


பஞ் 


நிசா 


|! 


செய்ய 


லாமா 


/ 


2 
. 


1.; 


நி 
ச 
மகரீகரிசா 


சரீகமபா-நிதபாதபமகமரி-கரிசா ரா.மா 

ந்த 


-- 


க் 
- 
கோ 
: 


நி 
சா 


ப 


ச 
ரி 
ச 
நி 
சாத 
செய்ய 


லாமா 


135 


8 
. 


| 


நிசபம்காமகரீ 


136 


நிச 
ரீகமபா 
- 
தநிசாரிச் 
நீதபமக சா 

-இந்த 


மா 


கோ 


பஞ் 


1. 


கரிசா 
நீ 
, 
தபம் 

தபம்-தநிசா! 


செய் 


-லா 


மா 


நி 


ரி 


சா 
; 


ரீ 


கா,ம 


பமபாபரி 


| 


| 


இருந்தல் 


-லோ 


ப 


டு 


ரிகமாபமகாமகரீக்ரி! 

னும் 


வே 
. 


டை 


. 


4. 


நி 


கமபதநிசாரிச்-நீநீதபமகமரி 


கரிசா;--நிசரீபம்காகாமக 
க் 
- 
கோ 

பஞ் 


1 


மா 


. 


ரீ 
கரி 
சா 


தபம-தநிசா 


| 


செய் 
. 


-லா . 


மா 


நிசரீ;கமபா:பமதா ருந்தல்-லோ 


| 
; 
- 
தநிசாரிச் 
நிச்தா 
; 
நிதபா 
- 
| 


. 


இருந்தல் 


18 


பா,ரி-ரிகமபதாநிதபாதபமகமரி|| 


-வே 


கரிசா 


நிசசா;தபமகமரி-கரிசா),;நிசமரிசா-|சநிநிசத-ரி ரா.மா.-நீ-இந்தக்-கோ பஞ்செய்ய 


ணும் 


லாமா 


* 


நிதபாபம-காமரிகமபா 


நீ 


| 
; 
- 
ப 
ம 
தா 


ولاهه 


சா 


ரி, 


சா 
- 
| 


பூமியு.-டன்சீ 


யை 


. 


தை 

யை 


வணன் 


கொண்டு.மிண் 


மிண் 
- 
டா 


நிச்நித 
பா 


மபதாநிதபமகா-கமரிக 


மப;-பதநிதபமமா 


| 


ய்ப் 


பூ.. 


மி 
- 
யு 
. 


டன்-சீ 


தையை. 


வ: 


ணன் 


நீ 


சாரிச்நீ 


ரி 


சா 


--- 


ப 


கொண்டு 
. 


மிண் 
டா 


137 


. 


ரிச்நிச்தாநிதபா-மபதாநிதபாதபமகமரிக 


பா 


LDLIT 


|;-பதநிதமாபதபா,தபமமா 


) 


138 


ய்ப் 


பூ-மியு. 


ன 


ணன் 


.யை 


தை 


- 


|தாதநிசாரிச்நீ 


ரி 


சா|| 


கொன் காணடு 


மிண் 

டா 


நிரிசாசா 
- 


-- 


ரிக்மாப்ம்க்ர-|காம்க்-க்ரிசாங்-ச்த-1 போ 

ப்-போ..ச்சு-தென்- 


ய்ப் 


போ 


கையில் 


- 


-சண்டை 


. 


- 


பதபதபமமா தநிசா 


சி 


ரண்டாய் 


. 


த 
நிச் 
- 
ச்தரிச் 
- 
நிச்தப-தரிச்ரி-நிச்தப ஆம்அவனைக்-கொல்லாமல்-நாம்விடு-வோமோகண்டா 
பாய்அதற்குமுன்-க்லேசத்தாலே 


ரிக 

ம-பாதபமக-மரி|| 
பதற்ற 
- 
மா 

க-ஒரு 


கரிசா. 


சா 


நிநிசத் 


சத 
- 
ரி 
சா 


நிசசா;-நீதபமகமரி-கரிசா 

இந்த 


நி 
ச 
மரி 
சா 
- 
க் 
- 
கோ பஞ் 


கா.லே 


ரா.மா 


செய் 


லாமா 


. 


ச. 


( 


ம்காமரி-கமபம 

கமபமநிதபா 


| 


; 


- 


ப.ம 

ம 
தான் து 

ன்பம். 


தேநீதபாபமமாகா 

தும் 


இன்பம் 
. 


. 


வ.துந் 


. 


. 


1 


1 


மரி 


கரிகமபா 


பமமாமாகாகக 


| 


மரி 


பன் 


ரி 
கரிக 
மா 
- 


பாபமநிதபா 


}| 


t 


எடுத்த 


ட 


வரந்- 


தா 


னே 


1 


1 


பாபமமாதா;தா-ச்நிநிச் 

நி 
நிச் 
தா 
- 
நி 
சநிதபா 
ப 
பா 
- 
| 
மபாதாநித 
பம 
ககம 


மறி, 


-, 


சம்பு 
. 


ன-சி 


. 


னுந் 


வன் 


. 


தா 


லை 


F9 


ஓ. 


பு 


பம 
தா 
தா 


ச் 
நிச்நி 
நிச்தா 


சா 


|; ,தபமமாதா 

தா-நீச்நி 
க் 
- 
கொன் 

டி- ரந் 


டை 


தன்கையில் 


தானே 


ரிசாசா-நிச்ரீக்ரிசா 


ச்நிநிச் 


- 


- 


| 
தா 
, 


1 


-பாபமகாமரி- - பிரம் 

ம. 


4 


அம்புவி-ப 


டை 


த் 


டை 


- 


. 


139 


140 


|கமபமநிதபா 
தே 


னும் 


வ 


1 


நீ 
நிச்தா 


பம 
தா 
, 


த 


ச் 
நித 


பா 


1 


* 


ரிகாமபாதபமா; 

ர-ந் 


அறுப்பு: 


உணடா 


னே 


தமதநிநி 


தா 


னே 


- 


*நிச்ரீ;-ரிக்மாம்க்ரம்ரி 


- 


நம்பும் 


சந் 


னும் 


ர 


. 


சூ.ர்யனும் 


( 


1 


பா 


ம்பாலே 


ரிசா 
; 


ச் 
தா 
; 


த 


தபமா 


| 


|பா 
ரிகம 
பா னம்-நிரந். 

. 
- 


1 


நடுங் 


இ 


Co 


1 


8. 


க 


மரி 


ரிககரி 
சா 


தா 


னே 


- 


ம 


நிசரிரி 
- 
க 
ம 
ப 
ப 
- 
ப 
ம 
த 
த 
- 
நி- பிழையும்-இந்தவகை-ஒத்ததல்ல-ஆகையாலே- அம்பினால்ரா-வணன்தலை- 


உன் 


மதா-பம 


-ம 


கமரிச 


அறுப்பாய்-பனங்- குலைபோலே 


1 


| 
த 
நிச்ச் 
- 
நிச்த 
ப 


ச் 
பாபம் 
- 
த 

நிரிச்ரி 
- 
நிச்த 
ப 

- தம்பிள்ளை-பெண்களோ 

டே-தாழ்ந்துநின்-றொருகாலே- 


வெம் 
பதராம் 
- 
அரக்கர் 
க்கு 


1 


ம 
த 
ப 


ம-க 


-- 


வேலைசெய்யுந்-தேவர்மே 


+ 


கரிசா 


நிசசா; 


தபமகமரி 


க 
கரிசா 
இந்த 


நீ 
சமரி 
சா 
க் 
- 
கோ 
பம் 


லே. 


மா 


நீ 


கோ 



141 


- 


ரிசா 


} 

5 


142 


ெ 


செய்ய 


லா 
மா 


+இக்குறிகாகலிநிஷாதத்தைக்குறிக்கும். 


4 


25 


4-வதுகிஷ்கிந்தாகாண்டம் 


47 


இராமன்,சுக்கிரீவன்அநுமான்முதலானவானரவீரர்களோடுநட்புக்கொண்டு,அவர்கள்வேண்டுகோளுக்கிணங்கி மறைந்துநின்றுஅம்பெய்துவாலியைவீழ்த்தியபோது,தன்மார்பில்தைத்தஅம்பானதுஇராமனுடையதுஎனத் தெரிந்துகொண்டு,வாலிஇராமனைப்பார்த்து“ஏஇராமா!எதற்காகமறைந்துநின்றுஎன்மீதுஅம்புதொடுத் தாய்?உன்னுடையஅறிவுஏன்இப்படிப்போயிற்று?மானத்தையேசிறந்தஅணிகலமாகக்கொண்டுஉயிர் துறந்ததசரதமன்னன்,உன்னைப்பெற்றுவளர்த்துக்குர்ங்கைவெல்லவோவாங்கள்கொடுத்தான்?மக்க ளாகப்பிறந்தஉங்களுக்கும்குரங்குகளாகியஎங்களுக்கும்ஏதேனும்முன்பின்தொடர்புஉண்டா?அல் லதுஉனக்கும்எனக்கும்தாயாகம்பற்றியவழக்குஇருக்கிறதா?அரக்கனாகியஇராவணன்கேடு 


செய்தால்அதற்காக,படையெடுக்காமல்வெறுங்கையராயிருப்பவரைவன்கண்மையாகஅடித்துக்கொல் வதுஅழகாகுமா?ஏழுமராமரங்களையும்ஒருசேர்த்துளைத்தாயானாலும்என்எதிரில்நின்றுவீரம் பேசிவெல்லாமல்மறைந்துநின்றுஅம்புதொடுத்தாயாதலால்நீஎனக்குத்தோற்றவனேயாவாய். கலியாசனாகியசனிபோலவந்துபிறந்தாயே!நீபிறந்தஆதித்தன்மரபுஎவ்வாறுவிளக்க மடையும்?தருமத்தைவளர்க்கவந்தவனென்றுசொல்லிக்கொண்டுஅதற்குமாறாகநடக் கின்றஉன்னை,உத்தமனாகியபரதனுக்குமுன்பிறந்தவனென்றுசொல்வதுதகுமா? தவறுசெய்தோமென்றுஇப்போதாவதுஉன்மனம்வருந்துகின்றதா? வாலியைக் கொன்றதனால்உன்மனைவியைப்பிரிந்ததுன்பம்நீங்குமா?அடே!பித்தா!இது 

நியாயமா?அரசியல்சூழ்ச்சியா?மாயமா?”என்றுபழித்துப்பேசுதல். 


இராகம்:கேதாரம் 


ஆ 
: 


சமகமபநிச் 


29 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 


தானம்:ஆதி 


சா 
நிபமகரிச 


பல்லவி 


ஏனிந்தமதிகுறித்தாய்மறைந்துவாளி எடுத்தென்மேல்ஏன்தெறித்தாய் 


ஏனிந்த 
. 


143 


அனுபல்லவி 


144 


ப 


--- 


மானபூஷணனானதசரதன்உன்னைப்பெற்று வரங்கள்தந்ததுநல்லாய்குரங்கைவெல்லவோசொல்லாய்ஏனிந்த. 


சரணம் 


1.,நரர்க்கும்வானரர்க்கும்உண்டோதொந்தம்முன்பின் ஞாதிவழக்குண்டோசொல்அனுபந்தம் அரக்கன்அழிவுசெய்தால்பலவந்தம்ஆகி ஆயுதம்இல்லாரைஅடிப்பதோஉன்சந்தம் அதுவுமல்லாமல்ஆண்மைசொல்லாமல் எதிர்நில்லாமல்என்னைவெல்லாமல் 


ஏனிந்த. 


2..வலியமரங்கள்எழுந்தொளைத்தாயேஅந்த 

வலிமையீருந்தும்எனக்கிளைத்தாயே கலிராசன்போல்வந்துமுளைத்தாயேநடுக் காட்டில்மறைந்துவில்லைக்காணாமல்வளைத்தாயே காரியம்இதுசுத்தக்கப்படம்உனைப்பெற்ற சூரியகுலம்மெத்தத்துலங்கும்அடபித்த 


ஏனிந்த. 


7 


19 


3.தன்மம்வளர்க்கவந்தரகுராமாபரதன் 

தனக்குமூத்தபிள்ளைநீஆமா 
உன் ன்மனதுதான்என்னமிகநோமாவாலி உயிரைக்கொண்டாற்சீதைஒழிந்ததுயரம்போமா உனக்குஞாயமோஉன்உபாயமோ எனக்கபாயமோஎன்னமாயமோ 


ஏனிந்த 
. 


( 


1 


F 


ம 


ம 


க 


பாசாசா-சமகரிசாசா 
ஏனிந்த- 
ம 
. 
தி 

குறித்- 


மா பமகரிகரி 
றைந்து 
. 
வா 


தா 


ພໍ່ 


ம 


. 


2 
. 


சாரிகாச-கம 


பாசாசா-சமகரிசாசா 
ஏனிந்த 
- 
ம 
. 
தி 

குறித் 


பநிபமகரிகரி 
றை 
ந 

ந்துவா 


ளி 


தா 


ய் 
- 
ம 


4 


. 


8 
. 


ச 
நி 


பாசாசா 


மதபமகரிசா 


- 


சாரிகாச-கம 


பச்ாநிபமகரி 


ளி 


ஏனிந்த-ம.தி.குறித் 


தா 


J-ம 


-ம. 


றை 
ந 


வா 


. 


, 


|ச்நிபமகரிகரி 


பபசா 

மகம-பநிபசா 
; 
; எடுத்தென்மேல்.-ஏ.ன்ன்-தெறித்தா.ய் 


ளி 


145 


w 
னிந்த 

-ம 
த.கு.றித் 

- 


, 


மதபமகரிசா." 


சாரி 
கா 
ச 
- 
கம 


பசாநிபமகரி 


4 


146 


- 


தி 


தா 


ய் 
- 
ம 


றைந்துவா 


/ 


சநி 


பபசா.சா 


( 


ரிச்நிபம-கரி 


* 


* 


சமகம்-பாபசாம்காரிச்ரீச்சா எடுத்தென்மேல்-ஏ 
ன் 
- 

- 
தெறித் 
தா 


ய் 


. 


| 


2 


நீ 
- 


பாசாசா 


சா 


சமகரிசாசா 


. 


" 
| 
; 


} 


ஏனிந்த 


ம 
- 


குறித்- 


தா 


ய் 
- 


1 


} 


சாமகமா 


பாபாபா 


ச்நிசா 


ச்மாக் 


சாரிச்சாசா 
உன்னைப்பெற்று 


மா 


ன 


பூஷண 


ன 


ரதன் 





ம 


| 


- 


பா- நீபா 
சா 
சா வரங்கள்தந் தது-நல்லா: 


மா-கமகரிசரீசசா குரங்கைவெல் ல.வோ 
சொல் 
லாய் 


ய் 


| 


. 


2. 


சாரி 
ச 
சா 


சமகமபநி 


சா 


சாரிச்ச்ா 


. 


சாசா;-ச்மாக்ரீ னான 

ரதன் 


மா 


ன 


ஷ 


மா 


ச 


- 


உன்னைப் 
பெற் 


ப 


| 


= 


சா 
சா 
- 
ச்ம்ம்க்ரீ 
- 
ச்நி 
பா 
வரங்கள் 
தந்த 

தந் 
- 
த 
. 
து 
: 


கமபச்- 
ச்நிபமக 

- 
வெல்ல.வோசொல் 


5லலா 


குரங்கை 


-லாய 


ப 


மகமபநிபச்ச்-ச்ம் 

ச் ச் 

ச் 
ச் 
- ன-தசரதன்உன்னைப்பெற்று 


1 


ரிச்நிப ச் 
வரங்கள் 
தந்தது 
நல் 
லாய் 


மா 


னபூஷண.னான 


- 


| 
ச் 
நிப 


மகரி 


ச 


குரங்கைவெல்லவோசொல்லாய் 


ச் 


மகமபநிபச்ச்-மக்ரி 
ச் 
ரி ச் 
ச் 
- 
சம்கரி 
சாச்ரிச் 
நிபாச் மா.னபூஷணனானதசரதன் 

ர 
தன் 
உன்னைப் 
பெற்று 
வ 
.ரங்கள் 
தந்தது 
நல்லாய் 


1. 


ச்ரிச்நிபம-பநிபமகமகரி|| கு. 
நங்கை 
வெல் 
- 
ல 
. 
வோ 
. 
சொல் 


ரீ 
சா 
சா 


1 
; 


(லாய் 


பாசாசா-சமகரிசாசா 
ஏனிந்த 
- 
ம 
. 
தி 

தி.குறித் 


- 


தா 


ய் 


147 


ரி 


ம 


க 


க,மபமக சரிசாசாசநிநீபச 

ரி நரர்க்கும்-வானரர்க்கும்-உண்மே 
- -தொந்தம்முன்பின் ஞாதிவழக்குண்டோசொல் 


148 


. 


1 


சாரிகசா 


}} 


னுபந்த 


ம் 


மகம-பநிபமகமகரிசா-சசரிச்சாசநி 

சசரிசசா 
ச.நி 
ச 
பா 
ம 
க 


ரிகாசசசச 


அரக்கன்-அ.ழி 


வு.செய்தால்-பலவந்தமாகி 


ரைஆயுதமில்லாரை 


அடிப்பதோ,.உன்சந்தம் 


மகம 


பசாச் 


ம்க்ரி-ச்ரீச் 
1 
, 
- 
ரிச்நிப 
சாச் 
- 
பநிபமகரிகரி 
| ஆண்மை-சொல்லாமல் எதிர்நில்லாமல்-என்னைவெல்லா 


அதுவும்-அல்லாமல் 


பாச 


ச 
ரி 
க 
ச 
சா 
சா 
; 


சாசா-சமகரிசாசா ஏனிந்த-ம.தி.குறித் 


| 


} 


மல 


10 
) 


தா 


ய் 


. 


குறிப்பு:-இந்தஇராகத்திற்குச்சிலசந்தர்ப்பங்களில்தைவதப்பிரயோகமும்வருகின்றது. 


/ 


26 


- 





இராமனைப்பலவாறுபழித்துரைத்தவாலியானவன்,இராமன்கூறியமறுமொழிகளால்அவன்மீதுகுற்றமில்லை யெனவுணர்ந்து,இராமனைப்பார்த்து என்மகன்அங்கதன்,உன்பகைவராகியஅரக்கர்கூட்டங்களெல்லா வற்றையும்அழிக்கவல்லவன்.அனுமானென்பவன்,நான்செய்ததுபோல்இராவணனைப்பிடித்துஆட்டி, 
உன் 
. 
கையிலுள்ள 
வில்லுக்கு 
நிகராக 
உனக்கு 
வெற்றி 
தருவான் 
. என்தம்பியாகியசுக்கிரீவன், என்வாழ்நாள்முடிவில்உன்னைக்காணும்படிசெய்ததேயன்றி,நிலையில்லாதஇம்மண்ணுலக ஆட்சியைத்தான்ஏற்றுக்கொண்டுநிலைத்தபேரின்பவுலகத்தையான்அடையும்படியுஞ் செய்தான்.அவன்ஏதேனும்பிழைசெய்தாலும்என்மேல்தொடுத்தஅம்பை அவன்மேல்தொடுத்துவிடாதே.எனதுஇறுதிக்காலத்தில்உன்னுடைய காட்சியைப்பெறுதற்குநான்என்னதவஞ்செய்தேனோ?இனி,பரம *பதமும்எனக்குக்கிடைக்கத்தடையில்லை.இந்தவானரங்களால் என்னசெய்யஇயலுமென்றுஎண்ணாதே.ஆளில்லாப் 
வெட்டாது 
. 
நீ 
மட்டுஞ்சென்று 
பகைவெல்ல 
முடியாது 
. இவர்கள்உனக்குவேண்டும்உதவிசெய்வார்கள். இவர்களைஅடைக்கலமாகஏற்றுக்கொள் என்.றுவணக்கத்துடன்தெரிவித்தல். 


பயடை 


. 


சரீமபதாசா 


15 
- 
வது 
மேளத்திற் 


இராகம்:சாவேரி தாளம்:சாய்ப்பு 


ச்நிதபமகாரிச 


பிறந்தது 
. 


149 


பல்லவி 


150 


சாமிரகுராமாஇவர்கள்உன்தஞ்சம்ரகுராமா 


சாமி. 


அனுபல்லவி 


ஆம்இவரால்என்னகாணும்ஆகிலும்ராசாங்கம்வேணும் நீமாத்திரம்வெல்லநினைத்தால்காரியம்அல்ல 


சாமி. 


சரணம் 


1 
. 


எனதுமகன்அங்கதன்தான்உனதுபகையைவாட்டுவான் இராட்சதகுலங்களைஉபேட்சை யில்லாமல்மாட்டுவான் அனுமந்தன்உன்றன்கோதண்டம்எனவிசயங்கள்காட்டுவான் அந்தராவணனைஎன்போல்தொந்தொம்.என்றாட்டுவான் 


சாமி. 


2.அந்தத்தில்உன்றனைக்காணத்தந்தானேஇதுஅல்லாதே 

அநித்தியம்தனக்கும்நித்தியம்எனக்குந்தந்தானேஇப்போதே என்தம்பிசுக்கிரீவன்பிழைதந்தாலும்கிருபைவிடாதே என்மேலேதொடுத்தஅம்பைஎடுத்தவன்மேலேதொடாதே 


சாமி 
. 



3 
.3.நெடுந்தவம்ஏதோஎன்சீவன்விடும்போதுகண்டேன்உன்காட்சி 

நினைக்கொணாப்பரமபதம்எனக்கல்லவோகாணியாட்சி அடங்கலும்ரட்சிக்கவந்துதொடங்கினநீசர்வசாட்சி ஆள்இல்லாப்படைவெட்டுமோஐயாஉனக்குண்டோதாழ்ச்சி 


சாமி. 


ப. 


1. 
; 
பா 
தா 


ரீ 


சா 


சா 
ச்ா 
; 


-- 


ச் 
நிதா 
தா 


தாதாபா 


| 


1 


சா 


மி 


கு 


ரா 


) 


மபதப தா 


, 


::பாதா 


|| 


நீ 
தா 
மா 


காரீரி 


--- 


ப 


மா 


வ 


ர் 


கள்உன் 


| 


| 


;சா 


---- 


சா 


-- 


சநிதாரீசா 


| 


ஞ் 


சம் 


1 


| 


ரிமபதநிதபம 


காரி 


-- 


; 


ப 


. 


மா 


151 


( 


2. 
; 
பாதா 


க்ர 
ரீசா 
; 


சா 


// 


பா 
தரிச் 
நிதா 


| 


152 


1 


+ 


. 


ரா 


|| 


. 


தார்; 


;; 
பமபத 


ரிச் 
நிதபம 


== 


காரீ 


ரீ; 


மா 


கள் 


ன் 


. 


; 


சா 


--- 


ரீ 
கா 
ரீ 
சா 
| 


ச 
- 
நித 


| 


தஞ் 


ம் 


(கு 


. 


ரா 


மபதநிதம 


காரீகாரி 


சா ; 


+ 


; 


; 


. 


= 


அ 
அ 
. 
ப 
. 
1. 
; 
மா 


மாபா 


== 


தா 
பாதா 


. 


;சா 


சா 
சா 


சா 


; 


சா 


பா ம் 


வரால் 


என ன 


ணும் 


சார் 


// 


காரீக்ரீ 


| 


சா;சா 


கி 


லும் 
ரா 


சாங்கம் 


ச் 
நி 
தா 
தா 
: 
வே 

ம் 


ணும் 


| 


2.;மாபா 


தபதாரிச்நித| 


பம 
பா.தா 


ச்நிதாசா; 


| 


ம் 


ல் 
என்ன 


ம் 


| 


: 
பா 
தா 


சா,ரிக்ரர் 


| 


தா 
தா 
; 


கி 


லு.ம்ரா 


சா 


ஙகம் 


வே 


ணும் 


. 


பாதா 


--- 


தக்ரீசா; 


| 


தாபாதா; 


ரம் 
. 


வெல் 


ல 


. 




பா 
பா 
தா 


நீ 
தா 
பா 
தா 
| 


1 


. 


பா 
, 
தபம 


== 


தா 
பா 
தா 


1 


நினைத் 


ல் 
கா 


ரி 
.யம் 


ல 




சாமி 


பல்லவியின் 
இரண்டாவது 
சங்கதியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


}. 


|| 


1 


மா 
பா 
தா 


பா 
, 
தா 
; 


பாதாமா 


== 


காரி 


ரி 


எ 


ன 


ம.கன் 


தன்தான் 


153 


- 


காரீகாரி 


-- 


ச 
நிதா 


சா 
. 
; 
சா 
; 


154 


. 


சே 


M 


கை 


வாட் 


T. 


டுவான் 


1. 


ரீ 


மா,;;மா 


தா;;தா 


ராட்ச 


கு 


லங்க 


ளை 


. 


== 


பா 
: 


--- 


பா 
தா 
: 


| 


பா;பா 


பாதாமா 
மல் 
மாட் 


பேட் 

சை 


லா 


டு 


வான் 


. 


மா 
பா 
தா 


; 


| 


சா 
ச் 
நிதா 


== 


சா 
; 
சா 
; 


1 


அனுமந் 


தன் 


ன 


றன்கோ 


தண்டம் 


சாசா 


கா ரீகாரீ 


சா 
சா 
; 


நீ 
பா 
தா 
; 


| 


எனவி 


கள்காட் 


டு 


வான் 


; 
பா 
தா 


.// 


க்ரீசா 
; 


சா 


சா 


நீ 


தா தா 


அந்த 


வ 


ண 


எ 


ன்போ 

ல் 


- 


பா 
; 


பா 
மா 
: 


== 





தாபாதா; 


பா 
தா 
; 
| 
தொந் 
தொம் 


தொ நீதொம் 


என்றாட் 


வாஎன 


F 


1 


“ 
சாமி 
” 
பல்லவியின் 
இரண்டாவது 
சங்கதியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


} 


| 


27 


I 


குற்றுயிராய்வீழ்ந்துகிடக்கின்றவாலியானவன்,தன்தம்பியையழைத்து"ஏசுக்கிரீவா!வேதம்முதலிய 
கலைகளால் 
விரிவாகப் 
புகழ்ந்து 
பாராட்டப்படுகின்ற 
முதற்கடவுளே 
இந்த 
இராமன் 
என்று 
. 
அறிவாய் 
. இவன்கையால்இறந்தவர்களும்முத்திபெறுவாரானால்,நாடோறும்இவனுக்குஉவப்பானபணி செய்பவருக்குஏதேனுங்குறைவுண்டாகுமா?இவனையன்றிவேறுபல தெய்வங்கள்உண் 
டென்பதெல்லாம் 
வெறும் 
பேச்சேயாகும் 
. 
, 
படைத்தல் 
காத்தல் 
முதலிய 
தொழில்களெல்லாம் இவன்தொழிலேயாம்.இஃதுஉண்மை. 
அரசாட்சி 
பெற்றவுடன் 
செருக்கினால் 
மயங்கிவிடாதே 
. 
எவ்வுலகத்திலும் 
எதிரியில்லாதிருந்த 
என்னைக் 
கொன்றானாதலால் 


155 


156 


இவனுக்குவேறுயாரும்நிகரில்லை..இவன்உனக்குச்செய்தஉதவியைஅடிக்கடி யெண்ணவேண்டும்.இவன்ஒருமனிதன்தானேயென்றுதவறானஅறிவினால்நன்றி: மறவாதேகுளிர்நீக்கக்கருதுவானொருவன்,நெருப்பைவிட்டுநீங்காமலும் நெருங்காமலும்இருப்பதுபோலஇவனைச்சார்ந்திருந்து இவன்.இட்டஏவல் களைமகிழ்ச்சியோடுசெய்துவா.அதுவேஉனக்குஅன்பும்காரியசித்தியும் *வெற்றியும்தருவதாகும்.இன்னும்பலபடியாகக்கூறவேண்டுவதில்லை. இம்மையில்எல்லாச்செல்வமும்பெறுவாய்.மறுமையில்பரமபத மும்அடைவாய்.இவைதாம்நான்உனக்குச்சொல்லும் 

அறிவுரைகளாகும்"என்றுகூறுதல். 


சரீபநீச்! 


இராகம்:மத்யமாவதி தாளம்:சாய்ப்பு 


(22-வதுமேளத்திற் 

பிறந்தது 


2. :ச்-நீபமர் 


பல்லவி 


திதேவனேஸ்ரீராமன்என்றறிசுக்ரீவனே 


அனுபல்லவி 


வேதசாஸ்திரபுராணம்எல்லாங்கூடி விரிப்பதும்இவனேசொல்லத்தரிப்பதும்இவனேநல்ல 


ப 


சரணம் 


4 


} 


1.அடைவுடன்இவன்கையில்விழமுத்திஆகுமேநித்தியம்-பணி 

தி. விடைசெய்தால்குறைவுண்டோஉனக்கிதுவேறல்லோபத்தியம்-வேறே தொடருந்தெய்வங்கள்என்பதெல்லாஞ்சும்மா-சொல்வதேநிமித்தியம்-ஒன்றும் தடையில்லாப்பிரம்மாதிகிருத்தியமெல்லாம் 

தப்பாதிவன்கிருத்தியம்அப்பாசொன்னேன்சத்தியம் 2.மதிஅரசுகொண்ட்தில்மதங்கொண்டுமயக்கம்பண்ணாதே-எங்கும் 

எதிர் 
இல்லா 
என்னைக் 
கொன்றான் 
இவன்போலே 
ஈடு 
நண்ணாதே ஐயன் உதவியைஅடிக்கடிஎண்ணவேணும்ஒழிக்கஒண்ணாதே-நன்றி சிதறிஇவன்ஓர்மனிதனாம்என் திருக்கானபுத்தியைஒருக்காலும்எண்ணாதே 


-- 


7 


3 
. 


அகலாமல்அணுகாமற்சாமியைஅனுதினஞ்சுற்றி-இவன் 
மகிழ்வாக 
இட்ட 
வேலைகள் 
செய்து 
வருவதே 
பத்தி 
- 
இதை இகழாதுகொண்டால்இதுவேசித்திஇதுஅல்லோவெற்றி--சொல்லி உருகுவதேன்இனிச்சகலபாக்கியமும் உறுவாய்பரமபதம்பெறுவாய்இதுவேபுத்தி 


157 


1 


4 


| 


-= 


ப 


நி 


891 


-- 


1 


திதே 


னே 
ஸ்ரீ 


ரா.மன்என் 


== 


மரீ 


= 


சா 


றறி 


சுக்ரீவ 


னே 


2. 


-- 


சரிசநிச 


| 


ரீரி 


ரிமபநிச்ரிம்ரி 


| 


1 


ஆ 


தி 
தே 
. 


வ 


னே 
ஸ்ரீ 


ம 


மன் 
என் 


1 


ச்ரிச்நிபா 


பமரிமபநி 


- 


- 


ச் 
நிபமரிம 


1 


== 


ற.றி. 


வ 


னே 


- 


1 


1 


3 
. 


ܩ. 


ரி 
- 


ரி 
ச 
நி 
ச 


11 


ரிமபநிச்ரிம்ரி 


- 


| 


தி 
தே 
. 


னே 
ஸ்ரீ 


மன் 
என் 


பமரிமபநி 


- 


சாரிச் 
நீச்நி 
பாதிப் 


மாபம் 


1 


றறி 


சுக் 


வ. 


னே 
. 


F 


நீ 


== 


பமமரிசா 


== 


{ 
" 


திதேவ 


னே 


ப 


* 


/ 


ச் 


| 


அ.ப.,ப 


// 


மம 


ப 


ம 


1. 


LDIT 


| ! 


சாஸ் 
த்ரபு 


ணம் 


ணம 


வேத 


எல்லாங்கூடி 


. 


| 


. 


ரிரிச்சா 


நி 


ச் 
நி 
பா 


ச் 


ச் 
நீப 
மா 


ப 


== 


ரிரிரி 
ம 


== 


1 


விரிப்பதும் 


இவனேசொல்லத் 


தரிப்பதும் 


வனே 


நல் 


1 


2 
. 


ம 


ம 


மா 


மம 


| 


11 


நி 


லவேத 


சாஸ் 
த்ரபு 


ர 


ணம் 


எலலாங்கூடி 


1 


ரிமாரிசா 


ச்ரிச்நிபநிச்ரி 


ச் 
நீ 
ப மா 


ரிமபமரிமரிரி 


= 


II- 


|| 


விரிப்பதும் 


இவனே.சொல்லத் 


தரிப்பதும் 


இவனே 


. 


நல் 





| 


== 


ச 


ர 


பமமரிசா 


. 


} 



னே 


ல 
ஆ 


தி.தேவ 


159 


= 


. 


| 


பமரீ 
மமரி 
ச 


160 


{ 


டைவு 


டன் 


வன் இவன் 


கையில் 


வி 
. 
ழ 
முத்தி 
, 


t 


ரிரி 


12 


--- 


ரீ 


ப 


1 


மே 
நித் 


யம் 


பணி 


* 


ரி 
. 
ம் 


-- 


நீ 


| 


ச் 
நிபா 



பமரி 
ம 
ரி 
ச 


| 


விடைசெய் 


விடைசெய் 


! 


றை 


தால் 
குறை 


ண்டோ 


ன 


> 


- 


ச 


-- 


ரிரி 
ம 


|| 


f 


பதி 


ப 


வே 
றல் 


லோ 


த்யம் 


வே 
றே 


4 


| 


1 


மம 


= 


பன் 


மரி 


ரி 
ம 
ப 


|| 


1 


தொடருந் 


ச் 
நி 
தெல் 
லாஞ் 
சும்மா 


தெய்வங்கள் 


என்ப 


7 


- 
ம் 
ரி 


ச் 
நிபம 


|| 


சா 


ச் 


1 


சொல்வ 


தே 

. 
நிமித் 


யம் 


ஒன்றும் 


ரி 


ரி 


ரிம்.ரி ச் 


ப 


|| 


- 


தடையில் 


லாப்பிர 


மாதி 


ஊர்த்யமெல்லாம் 


21 


1 


ம் 


ச் 


1 


= 


ச் 
ரிச் 
நி 
பா 


== 


தப 
பா 


திவன்கிர்த்யம் 


அப்பா 


சொன்னேன் 
சத் 


2 


ச 


பமமரிசா 


// 


} 


யம் 


தி 
தேவ 


னே 


28 


கிட்கிந்தைக்குஅரசனாகச்சுக்கிரீவனுக்குமுடிசூட்டியபின்,இராமன்அவனையழைத்து“சுக்கிரீவனே,அரசாட்சி யென்பதுஎளிதானகாரியமன்று.அரசன்என்றநிலையடைந்தபோதேசெருக்குமிகவுண்டாகும்.ஆனால் நெருப்புஆற்றைக்கடப்பதற்குமயிர்ப்பாலத்தில்நடப்பதுபோலமிகுந்தஅச்சமடைதல்வேண்டும்.யானை குதிரைதேர்காலாளென்னும்நால்வகைப்படைகளும்இருந்தாலும்அவைகள்அரசனுக்குச்செங்கோலைப் 


161 


162 


போலமேன்மை.தரமாட்டா.-நாட்டின்பலபக்கங்களிலும்உண்டாகும்துன்பங்களைப்போக்கிஆட்சி 
செலுத்துவனே 
அரசருட் 
சிறந்தவனாவான் 
. 

நஞ்சுபோற் 
கொடியவர் 
உறவைக் 
கொள்ளுதலும் 
அநுமானைப்போலச் 
சிறந்த 
அமைச்சருடைய 
உறவைத் 
தள்ளுதலுங்கூடாது 
. 
பெண்கள் 
தொடர் பால்அவமானமும்பழியும்உண்டாகும்என்பதற்குவேறுசான்றுவேண்டுவதில்லை.எங்களி 
திலே 
பார்க்கலாம் 
. 
அவர்களால் 
, 
இறப்புத் 
துன்பமும் 
நேரும் 
என்பதை 
வாலி 
பட்டதால் 
அறியலாம் 
. 
செங்கோல் 
மாறுபட்டால் 
உலகமெல்லாம் 
மாறுதலடையும் 
. 
நாட்டில் 
நிகழும் நன்மைதீமைகளுக்குஅரசனேபொறுப்பாளியாவான்இளம்பருவத்தில்யான்கூனி முதுகில்வில்லுண்டையால்அடித்தகுற்றத்திற்காகஇப்போதுஅவள்என்னைநாடு கடத்திவிட்டாள்..ஆதலால்,விளையாட்டுக்காகவேனும்ஏழையைஎதிராளியாக்கு தல்பின்புகேடுஉண்டாவதற்குஏதுவாகும்.ஒருவர்செய்தநன்றியைமறத்த லாகாது.நீதிமன்றத்திலிருந்துஇவர்பகைவர்நண்பர்அயலார்என்னும் 
வேற்றுமை 
கருதாமல் 
, 
வழக்குகளை 
நன்றாக 
ஆராய்ந்து 
கூறுதல் 
வேண் 

டும் 
" 
என்று 
அரச 
நீதிகளை 
அறிவித்தல் 
கூறப்படுகின்றது 
. 


வண 


+ 


7 


இராகம்:சௌராட்டிரம் 
சரிகமபம 
தா 
நி 

17 
- 
வது 
மேளத்திற் கானம்:ஆதி 
ச் 
நித 
நீ 
தபமகரீ 
ச 

பிறந்தது 
: பல்லவி அரசுசெய்வதென்னஎறிந்துபோட்டதல்லடாசுக்ரீவா அரசு. 


அனுபல்லவி 


நிருப 
னென்ற 
போதே 
கெர்வம் 
மெத்தக்காணும் 
நெருப்பாறும் 
மயிர்ப்பால 
முமாந 
டக்கவேணும் 


அர்சு 
. 


சரணம் 


1. 
கோல 
மன்னவருக்குச் 
சதுரங்கம் 
செங் 
கோலைப்போல் 
தருமோ 
உத்துங்கம் 
நாலு 
திசைக்கும் 
உள்ள 
ஆதங்கந் 
தீர்த்து 
நடக்க 
வல்லவன் 
அல்ல 
வோ 
துரைச் 
சிங்கம் ஆலகாலதுஷ்டர்உறவென்றுதுள்ளாதே 
அனுமனைப் 
போலுள்ள 
அமைச்சனை 
விள்ளாதே 
காலந் 
தெரிந்தபெரி 
யோர்களைத் 
தள்ளாதே 
கால்போகா 
இடத்திலே 
தலையிட்டுக் 
கொள்ளாதே 


அரசு. 


2. 
மங்கை 
யர்களுட 
னேசூழ்ச்சி 
கொண்ட 
மன்ன 
வர்க்கவ 
மானங் 
காணி 
யாட்சி 
எங்கள் 
இடத்தில் 
அந்த 
அத்தாட்சி 
போதும் இதைவிட.இனிவேறென்னசாட்சி 


163 


164 


அரசு 
. 


உங்கள்வாலியும்மங்கையரால்முனைசிந்த உருண்டானேஅறிந்தாயேமுந்தமுந்தச் 
செங்கோல் 
கோணினால் 
எங்குங்கோணும் 
அந்தத் 

தேசத்துநன்மைதீமைராசருக்கல்லோஇந்த 3.பண்ணினதீமையினால்ஒருகூனிஎன்னைப் 

பரதேசிஆக்கினாளேஅவதானி "எண்ணிஎளியவரைஅதுபோல்நீசரியா எதிரிட்டுக்கொண்டால்அதுவேஆனி உண்மையாகஇன்னம்உறுதிசொல்வேன்இப்போது ஒருத்தர்செய்தஉதவியைமறக்கில்அதுவேதீது மண்ணில்இருந்துவழக்கோரம்சொல்லொணாது மதியினால்ஆய்ந்துவிவகாரங்களைஓது 


அரசு 


ப 
, 


1.பாபாபம-கமகரிகரிசநி-ரிச 

தென் 


ரீ 
; 
: 
த 


சா.ச.நி.தா 
தா றிந்து.போட் 

ப 


செய் 


H 


1 


பா 


த 
நி 
சா 
சா 
சா 


fಕ್ಷೆ 


-கமபமகரி 


| 


சரிகம 


:தல் 


4 


வா: 


| 


. 


2.பதச்தபம-கமபாதயமகரிச-ரிச.ரீ 
அ 

-தென்ன 


|சாச றிந்து,போட்ட 


வ 


. 


தப-தநிசாசாசா 


நி 


- 
கம்பம் 


ரீ 
; 
- 
கமபம் 


|; 


* 


} 


/ 


தல 


ல 


பொ 


. 


ஆ.ப.1.பாபாபம- 

தாதநிச்நிரி 
நிருப-னெ ற.போ.தே 


த 
ரி 
சா 
நி 
] 
ச் 
நி 

தா 
தா 

நி 

த 
பா 
- 
கெர்வம் 
மெ 
. த்தக்-கா 


ரு 


ணும் 


F 


;-க்ம்க்ரி.க்ரி 


நிதா 


2.பாததபம-தநிசாச்நிரிச் ப-னென் 

போ 
தே 


Y 


ற.போ 


- 
கெர்வம்மெ 


த்தக்-கா 


ணும் 


T 


+ 


தாதநிச்ாநீ 


தாதநி 


தாபா 


பமதா 
பா 


- 


LOIT 


காரீ-கா 


மா 


// 


நெருப்பாறும் 
- 
மயிர்ப்பால 


மா 


15 


டக்க 
வேணும் 


" 
அரசு 
செய்வதென்ன 
” 
. 
பல்லவியின் 
இரண்டாவது 
சங்கதியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


} 


165 


க 


ச 


-பாபாபாபம-மகபமகரி 
-கோலம 


தா 


பா 


166 


1 


( 


மன். 


கம் 


-செங் 


1 


நி-நீசா 


ர 


ரீ 


ச 
ரி 
க 
ம 
பா 


பமபத 
பா 


-தநிசா -கோ 


. 


லைப் 
போல் 


தருமோ 


துங் 


க 

ம் 


1 


L 


|;-தரிச்நிச் 


- 


நிதா 


-பாமாதா-ச்ரா,நீரிச்ரீ . நாலுதி 

-சைக்கு 
முள்ள 


நிதபா தீர்த்து 


தங் 


க 


| 


-த 


க 
மா 
க 
.மா 
பா 
- 


ச் 
நீ 
தா 
- 
நீ 
தா 
பா நடத்தவல்ல-வனல்ல 


பமதயம்கரீ 
வோ 
- 

துரை 


கம் 


சபாமகமகரிச 
நீ 
ரி 
ச 
நி 

சநிததாப-தநிசநிசாசரி-கமபமமபர்ம Wலகா 
லது 
ஷ்டர் 
- 
உறவென்று 
துள்ளாதே 
- 

அனுமனைப்போது 

லுள்ள 

அமைச்சனைவிள்ளா 


ர 
தே 


} 


ரி 
கம 


மாப்தநிச்ரிச்-க்ரிச்நி 

*தாப-தரிச்நிதநிதப-மதம க 
காலந்தெரிந்த 
பெரியோர்களைத் 
தள்ளாதே 
- 
கால் 
போகா 
இடத்திலே 
- 

தலையிட்டுக்கொள்ளா 
. 
தே 


{ 
{ 
" 


அரசு செய்வதென்ன”பல்லவியின்இரண்டாவதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


} 


+இக்குறிகைசிகிநிஷாதத்தைக்குறிக்கும். 


. 


29 


மாரிக்காலங்கழிந்தபின்சீதையைத்தேடுதற்குப்படைதிரட்டிக்கொண்டுவருவேனென்றசுக்கிரீவன்குறித்த காலத்தில்வாராமையால்,இராமன்கோபங்கொண்டுஇலக்குவனையழைத்து“தம்பீ,இந்தச்சுக்கிரீவன்நாம் தக்கசமயத்திற்செய்தஉதவியைமறந்தான்.வாலியைக்கொன்ற,அம்புகள்போலஆயிரம்அம்புகள் 
உள்ளன 
.இவனைஅஞ்சாதேயென்றுகூறிஅரியாசனத்தில்இருத்திவைத்தோம்.மாரிக்காலங்கழிந் 
தும் 
வந்தானில்லை 
. 
சொன்ன 
சொல் 
தவறிய 
இவனைச் 
சித்திரவதை 
செய்தாலுங் 
குற்றமாகாது 
. ஏழுமராமரங்களையும்ஓரம்பால்தொளைத்தஇராமனுடையவில்லின்வன்மையைநீஅறிவாயா? அறியமாட்டாயா?என்றுகேள்.ஒருமசகத்துக்குநிகரானஇவனைக்கொல்வதுபெரியகாரிய 
மன்று.தண்ணீரும்மூன்றுமுறைபிழைபொறுப்பதுபோல்,இன்னும்சற்றுப்பொறுத் துப்பார்ப்போம்.அவன்எண்ணந்தெரியவில்லை.சிறிதேனும்மாறுபாடுகூறுவானா னால்அவன்குலமுழுதும்அழிப்பதுமட்டுமன்று.குரங்கினுருவத்தைச்சித்திரத்திலும் 


( 167 


எழுதவொட்டேன்..இப்போதுஅவன்வருகிறானா?வரமாட்டானா?என்பதை 

நீபோய்அறிந்துவா”என்றுகூறுகின்றான். 


168 


65 
- 
வது 


இராகம்:,கல்யாணி தானம்:சாய்ப்பு 


:சரிகாமபதாநிச் அ.:ச்நிதாபமகாரிச 


| 
மேளம் 


பல்லவி 


வருகிறானோவாரானோசுக்கிரீவன்மனதைஅறிந்துவாராய்தம்பீ 


வருகிறானோ. 


அனுபல்லவி. 


திருகுசொன்னால்அவன்குலம்ஒன்றும்வெட்டுவேனோ சித்திரத்தினுங்குரங்கைவைத்தெழுதஒட்டுவேனோ 


வருகிறானோ. 


சரணம், 


1. 


தருணத்தில்உதவியைமறந்தானேமதங்கொண்டு தண்ணீரும்முக்காற்பிழைபொறுக்கும்அல்லவோகண்டு மரபுக்குச்சற்றேஇன்னம்பார்க்கவேணுமேபண்டு வாலியைக்கொன்றஅம்புபோல்ஆயிரம்அம்புகள்உண்டு 


வருகிறானோ 


2 


22 


> 


வருகிறானோ 
. 


2.கரத்தாலேஅபயங்கொடுத்தவன்தன்னைவன்னக் கனகசிங்காதனத்தில்வைத்தோமேமின்னச் சரற்காலம்போனவுடன்வருகிறேன்என்றுசொன்ன 

சத்தியம்மறந்தவனைச்சித்திரவதைசெய்தால்என்ன, 3.அரியமராமரங்கள்தொளைத்தராமன்வில்லை 

அறிவாயோஅறியாயோஎன்றுகேள்ஒருசொல்லை ஒருமசகம்இவனைஅடிப்பதற்கென்னதொல்லை ண்மையாஎனக்கவன்சம்மதிதெரியவில்லை 


வருகிறானோ. 


கா 


-- 


1 


ரு 


ே 

(C) 


மாமாரிகாரீ 


சா 


; 
நீரி 


ப 


ரானோ 


காகா; 


== 


மீர் 
. 
; 


பாதாபா 


* 


1 


ரானோ 


கா 


வன் 
. 


169 


. 


மதி 


தா 


பரி 
மா 
,. 
கா 
தா 


170 


ன 
தை 


றிந் 


துவா 


ரா 


ய் 


தம். 


பாமாகா 


=: 


* 
19 


காரி 


சா 


. 


| 


கி 


மு 



னே 


-- 


| 


nr 


பம 
சா 
; 


காமா 


1 


பாதாபா 


தா;கார் 


| 


का 
ரா 
. 
கே 


. 


சு 


ன்ம 

ம 


1 


சாசா 


== 


:தாக்ர 


ரீ 
- 
சா 
. 


- 


== 


தாபா 

மாபாமாகா 


ன 
தை 


அறிங் 


துவா 


ரா 


ய் 


நீ 
தா 
மா 


- 


காரீகாரி 


சா 


| 


| 


தம் 


னோ 


* 


பம 


மகா 


காரீரிகமத 


பகாரி 


| 
ரா 
: 
னோ 


" 


} 


கா 
மா 


| 


பாதாபா 
கு 
சொன் 


தா 

நீ 
சா 
நீ 


தாபாமா 


-காமாபா 


; 


தா;நீ; 


றும் 


ஒனறும் 


வெட்டு 


சாச்சா 
; 


* 
; 
தா 
: 


க்ர 
ரீ 
. 
; 


சா 


. 


வேனோ 
. 


தி 


தா:தார் 


// 


தா 
: 
பா 
தா 


ங் 


கை 


வைத் 


தெழு 


- 


. 


ஒ 


மாகா 


11 


காரி 


(பா 


- 


டு 


வே 


னே 


“ 
வருகிறானோ 
” 
பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 
. 


} 


| 


== 


தாபா.. 


பா 
காமா 


ணத் 
தி 
. 


171 


பாபா.; 


172 


4 


; 
; 
கா 
தா 


பா-கா; 


1தா 


வி 
யை 


மறந் 


னே 


ம 


. 


1 


பா 


மாபா 


* 
; 
கா 
தா 


பாமா; 


| 


1 


+ 


கொண்டு 


. 


C 


a 


முக்கால் 


ரு.ம் 


( 


+ 


. 


சா 
; 


I 


நீ 


- 


பன 





--- 


1 


பிழை 


பொறுக் 


கு 


வோ 


1 


= 


கா-மா 


பாமா. 


== 


பா 
தா 


| 


. 


i 


கண்டு 


புக்குச் 


ச 


ற்றே 


| 


: 
: 
தா 
. 


1 


சாநீ 


தாபாதாநீ 


} 


t 


இன்னம் 


பார்க் 


. 


ஓம் 


மே 


சா 
; 


/ 


: 
; 
தா 


க்ர 
ரீ 
. 
; 


க்ரரீச் 


1 


( 


பண்டு 


லி 
யை 
க் 


கொன் 
ற 
அ 
ம் 


சா 

நீ 


சா 


நீ 
. 


தாபாமாதா 





புபோல் 


ஆ 


யி 


ரம் 


ம் 
பு 


7 


பாமாகா 


கா 


ரீ 


( 


"வருகிறானோ."பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


" 


க 


O 


. 


A 


30 


5 
- 
வது 
சுந்தரகாண்டம் 


அரக்கியர்அனைவரும்துயின்றநிலையில்,சீதையானவள்திரிசடையையழைத்துஇராகவன்மிதிலையில் என்னைமணஞ்செய்யவந்தபொழுது,என்னுடையகண்தோள்முதலியஇடப்பக்கத்துஉறுப்புக்கள் துடித்தன.அதுபோலவேஇன்றுந்துடிக்கின்றன,இதனால்என்னவிளையுமோ?,என்றபோது, திரிசடை,.சீதையைப்பார்த்து"செந்தாமரைமலரில்வீற்றிருக்கும்:திருமகளுக்குநிகரான 
ராமன் 
தேவியாகிய 
சானகியே 
, 
நீ 
கவலைப்பட 
வேண்டாம் 
. 
உனக்கு 
மங்கள 
முண்டாகும் 
. 


173 


1 


174 


கொடியஅரக்கன்வாழ்வுஅழிந்துபோம்.நான்கண்டகனவைக்கூறுகின்றேன்கேள். வெறுந்தலையைச்சீவிக்கொண்டிருந்தமண்டோதரியானவள்,அவ்விடத்திலேவிரித்த கூந்தலுடன்விழுந்துஅழுதுகதறினாள்.இராவணனுடையஅரண்மனையிலிருந்து புறப்பட்டுஒருபெண்என்தந்தைஅரண்மனையிற்குடிபுகுந்தாள்.சோலைகளெல் லாங்கருகின.அரண்மனைகளெல்லாம்நெருப்பிலிட்டமெழுகுபோலுருகின. பேய்களும்நரிகளும்பெருக்கமாகக்காணப்பட்டன.இராவணன்எண்ணெய் பூசியதலையுடன்வந்தினன்.இந்நிகழ்ச்சிகள்,இலங்கைக்குக்கேடுவிளைய மென்பதை அறிவிக்கின்றனஅல்லவா?இராவணனுடையகுல முழு தும்அழிந்துபோம்.சிறைப்பட்டிருக்கும்தேவர்களெல்லோரும் இன்பமாகத்தம்இடங்கட்குச்செல்லுவர்.கற்பாசியாகியஉன் பெருமையாவராலும்பாராட்டப்படும் 

என்றுதேற்றுகின்றாள். 


இராகம்:சங்கராபரணம் தானம்:ஆதி 


( 


:சர்கமபதாநிச் 

நீச்நிதாபமகரிச பல்லவி 


29 
- 
வது மேளம். 

. 


1 


1 


என்கனவைக்கேளாயம்மாசானகிஅம்மா ஏனுனக்குக்கவலைசும்மா 


என் 
. 


அனுபல்லவி 


மங்களமுனக்குண்டாமே வல்லரக்கன்வாழ்வுபோமே செங்கமலமாதுபோலும்ஸ்ரீராமன்தேவிஅம்மா 


என். 


சரணம் 


1.சுந்தரிமண்டோதரிவெறுந்தலையைச்சீவினாள் 

அந்திட்த்திலேயவள்விழுந்தழுதுகூவினாள் இந்தமன்னன்வீடுவிட்டெழுந்தொருபெண்தாவினாள் என்தகப்பன்வீட்டில்அவள்வந்துகந்துமேவினாள் 


என் 


என். 


என். 

. 


2.காவுகளெல்லாங்கரிகளாக்கருகவுங்கண்டேன் 

கோயில்களெல்லாம் 
மெழுகு 
போல் 
உருகவுங் 
கண்பே பேய்வகையும்ஓரிகளுமேபெருகவுங்கண்டேன் 

ராவணன்எண்ணெய்த்தலையோடேவருதலுங்கண்டேன் 3.பத்துமுடிராவணனைக்கொத்துடனேகொல்லவோ 

வைத்தசிறைவிட்டமரர்சொஸ்தமொடுசெல்லவோ உத்தமியுன்பத்தினிமகத்துவமென்னசொல்லவோ 
இத்தனையும் 
இலங்கைக் 
கனர்த்தமென்ப 
தல்லவோ 


175 


ரீமகா-மகரீச 


தநிச 


ப 


சா 


176 


7 


சரிகா-மகரி. னஅம். 


என்கனவை 


யம் 


. 


1 


2. 


ச 
நி 


சரி மகாமயமக 


|நீததப-மபகரி 


H 


தநிசா;; உளா.யம்மா 


எனகனவை 


கே 


கி 


அம் 


வை 
: 


4 


3 
. 


ச 
நி 


1 


நிச்ரிச்நிதாப-பகரி 


ப 


கமபதா,ப-பபமகாரிச 

த க் 

ளா.யம் 


என்கனவை 


எனகனவை 


க்-கே 


மா 


: 
- 
அம் 
; 


1. 


நி 


ச 


ரீமகா-மகமா-பமகம 


பா 


மப 


மப 


|தநிச்தபமகரி 


|| 


1 


னுனக்-நீ 


மா 


வ 


சும் 


கல 


- 


2. 


ச 
நி 


சா 
, 


தரி 


நிதப-மபகரி 


கா 
சரீக 
கா 
" 
மகமா 
- 
மப 

மபதநி 

நிசா 
கு 

லை 


1 


னுனக் 


க 


வ 


-மா 


8. 


க 


-சரிகமபா 


மப 


மப 


மகரி- 


னுனக்-கு 


த-ச்ரிம்க்ரிச்-ச்நிதபா 

சும் 


க் 


- 


-மா 


சநி - 


நீ 


ப 


ரீமகாமகரீசசதநிசரீசச த 

க் 
- 
கே.ளா 
யம் 


எனகனவை. 


23 


மா 


- 


நீ 


மா 
பா 
. 
- 
தா 
. 


மகப 


AI 


சாசா 


ச் நிச்த, சா 


மங் 


களமு-னக்குண்டாமே 


-வல்லரக்கன் 


ல்ரக்கன் 


வாழ்வு 


போமே 


மகமாபா 


நீ 


சாரிக்ம்க் 


| 


2 
. 


ரிச்சா-நி.ரிநிச் 

வல்லரக்கன் 


மங்க 


மு 


னக்குண்டாமே 


. 


| 


நீ,ரிச்நிசா,தநி 
வா 
.ழ்வு 

போமே 


. 


மபதநிச் 


ச்ரிச்நிதப்-மப்தநி 


| 


சா 
- 
சாதா 
பா 

பர லும்-ஸ்ரீராமன் 


செங்கம 

. 


மா 


-து.போ 


மதபமமக 


மகரி 


தே 


அம் 


177 


சா 


ம 


நிச்ர 
- 
ச்ரிக்மக்ரிச்நிதப 
த 
நி 


சா 
தா 


| 


சா 

தாபா லும்--ஸ்ரீ--ராமன் 


178 


LOT 


செங்கம 


மா 
ல 

மோ 


து-போ 


| 


மதபமக 


மகரி 1ம் 


தே 


வி 


. 


ரீம 
காமக 


த 


நீ 


ச.ரீச 


சதநீசா 


( 
ப 


என்கனவை.க்-கேளா 


யம், 


மா 


. 


. 


4 


ரீசாசா 


ச 
ரிகா 
, 
- 
மகா 
.கபமகமக-ரிகாமகா சுந்தரி--மண்டோ.த 
- 
ரி 

வறுந்தலை 


யைச்சீவி 


ை 


* 


கா 

மகா 


- 


மா 


பா-ச்தபாபா 


. 


* 


சரிகமதப-பமகரிசநிசா| 
அந்தி 
. 
டத் 
- 
தி 
.லே 
. 
அ 
. 
வள் 


ள் 


- 
விழுந்த 
ழு 


து-கூ 


வினாள் 


இந்தமன்னன்வீடுவிட்டு;-எழுந்தொரு 
--பெண் 
தாவினாள் ;*என்தகப்பன்வீட்டில 

1 வள்-வந் 

கந்துமேவி 


வந்துஉ 


னாள்(என்.) 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


31 


1 


r 


4 


அநுமன்வாலில்துணிகள்சுற்றிநெருப்பிட்டதையறிந்தசீதையானவள்,அக்கினிதேவனைமுன்னிலைப் 
படுத்திஏஅக்கினிதேவனே,இவ்விடத்தில்எனக்குஆதரவாயுள்ளவர்உன்னையன்றிவேறுயாரு மில்லை.உடுத்தஆடைசோர்ந்தால்கைக்குஉபசாரஞ்சொல்லுவாருண்டோ?அநுமனைக்காக்க 
வேண்டுவது 
உன் 
கடமையாகும் 
. 
யான் 
சிறைப்பட்டிருக்கும் 
இத்திசையை 
நாடிவந்து 
என் ஆருயிர்நாதனாகியஇராகவனுடையவிரலாழியையீந்தான்.உலகிற்கெல்லாம்சான்றாயிருப்ப வன்நீயேயென்பதுஉண்மையானால்,பத்தினிப்பெண்டிரும்பாராட்டுங்கற்பாசியாகநான் இருப்பேனாகில்,நீஅநுமனைவருத்தாதே.நான்விரித்துச்சொல்லவேண்டுவதில்லை. உன்னுடையநண்பனாகியவாயுதேவன்புதல்வனல்லவோஇவன்?அரக்கர்கண்களுக்கு நெருப்பாகவும்அநுமன்வாலுக்குமலர்போலவும்நீயிருப்பாயாக.இவன்இராகவ னுடையதூதனாதலால்அறத்தைநிலைநாட்டவந்தவனென்பதை யறிவாய். என்னைமணஞ்செய்தகாலத்தில்உன்னைச்சாட்சிவைத்தேஇராமன்கையைத் 


179 


180 


f 


தொட்டேன் 
. 
இன்னமும் 
என் 
கணவன் 
கையை நான்தொடவேண்டு 
மானால் 
இவன் 
உயிர் 
பிழைத்திருத்தல் 
வேண்டும் 
. 
ஆதலால் 
நீ 
அநுமனைச் 

சுடாதே 
.. 
/ 
உன்னைக் 
கும்பிடுகிறேன் 


என்று 

வேண்டுதல் 
கூறப்படுகின்றது 
. 


சகரிகமபதபச் 


இராகம் 
: 
ஆனந்தபைரவி தாளம்ஆதி 


{ 


20-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


ச் 


பமகரிச 


அ 
. 


1 


பல்லவி 


அக்கினி 
பகவானே 
வருத்தாதே 
அநுமானை 
நீதானே 


அக்கினி. 


அனுபல்லவி 


1 


திக்குவே 
றில்லை 
நீயே 
திக்குப்புடவை 
சோர்ந்தால் 
கைக்குண்டோ 
உபசாரம் 
காக்க 
உனதுபாரம் 


அக்கினி. 


சரணம் 


1. 
இத்திசை 
வந்தானேஎன் 
பிராணேசன்கை 
முத்திரை 
தந்தானே 
சத்தியம் 
ஆகச்சர்வ 
சாட்சிநீ 
தானே 
ஆனால் 
பத்தினி 
மார்க்குள் 
மேலாம் 
பத்தினி 
நானே 
ஆனால் 


அக்கினி. 


3.தன்மத்தைக் குறியாயோ 

ராம 


2..விவரித்துள்ளதுசொல்லவோஉனதுமித்திரன்தவபுத்திரன்இவன்அல்லவோ 

கவலைஅரக்கர்இருகண்ணுக்கெல்லாம்நெருப்பாய் இவனுடையவாலுக்குமாத்திரம்மலர்போல்இருப்பாய் 

அக்கினி. 

. 


ன 


முன்னாள்என்சாமிகையைஉன்னால்அல்லவோதொட்டேன் இந்நாளும்நான்அவர்கைஇணங்கவைப்பாய்கும்பிட்டேன் 


அக்கினி, 


} 


. 


1 


ம 


|தபபம-கரிகரி|| 


கமபாபா-பாபாநிபபம- அக்கினி 

பகவா 


னே 


ககா 
; 
- 
கம 
னே 


த் 
- 
தா 


- 


2. 
சா 


கமபாபா-பாச்நிரீச்ச்நி) 


தி _ 


T 


பமமககா-ககயமதப-பாமகரி 


தே 


அக்கினி 


க 


னே 


த் 
- 
தா 


சா. 


சசகாரிசாரிநிசா-நிசபமமதபமகரிகா-பமகரிரிகாரிசா 


; 


--- 


1 


அனுமா. 


நீ 
- 
தா 
. 


னே 


T 


181 . 


அ.ப.1. 


ப 


3* 


சா 


182 


சா 


* ம 
பதிபாபம 
- 
பா 

பாச்சாசா 

ச்நிசாசா;-நிசக்ரிசா கு 
வேறில்லை. நீயே -தி 


வைசோர்ந் 

தா 


பு 


. 


2 
. 


* 


நீ 


சா 
சா 
சா 
- 
] 


பாநிபாபமபாச்நிக்ரிகா-;-நிச்ச்ம்க்ரி- திக்குவே |-றில்லை,நீயே தி 


ல 


ப்பு 


- 


வைசோர்ந்தா 


, 


பமட 


காபமகரிநிச 


1 


பாச்சா 
- 
நீ 
ரிச்மித் 
பாநிய 
ப 
ம 
- 
க 
ம 
பாபா குண் டோ-உப....சாரிம் 


2. 


கைக்குண்டே 


-காக் 


ன.து.பா 


/ 


. 


** 


-- 


1 


" 
அக்கினி 
பகவானே 
" 
பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


ம் 


ரீ 
கமகரி 
| 
சா 
; 
; 


நிச 


மமரிக்க 

மா, 


ச 


பநிபாபம இத்திசை 


வந் 
தா 


னே 


-என் 


ப்ரா 


ணே 


சன் 
கை 


. 


; 


க பபம-காகரிநிசகரி|கா;-பமகரிரிகாரிசா ;முத்திரை. *-தந் தா. 

னே 


- 


சத்தியம்ஆகச்சர்வ ;சாட்சிநீ பத்தினிமார்க்குள்மேலாம்;பத்தினி 


தானே 
ஆனால் நானேஆனால்";(அக்கினி .) 


1 


F 


1 


இதைஅனுபல்லவிபோற்பாடுகள் 


+இக்குறி,அந்தரகாந்தாரம்,சதுசுருதிதைவதம்,காகலிநிஷாதம்இம்மூன்றையும்குறிக்கும். 


-- 


32 


터 


சீதையைஇலங்கையிற்கண்டேன்,அவளுடையதோற்றமும்எண்ணமும்சொற்செயல்களும்துன்பநிலையும் இவ்வாறுள்ளன. என்றுஅநுமன்கூறி,அவள்கொடுத்தசூடாமணியைஇராமனிடங்கொடுத்தபோது, அவன்அதனைவாங்கி,இறவாமருந்தாகியஅமுதத்தைப்பெற்றவன்போலக்கையில்ஏந்தினான்..சீனத யின்கையைத்தொட்டதுபோல்அகமும்முகமும்மலர்ந்தான்.ஆதித்தனைக்கண்டபனிக்கூட்டம், போலக்கவலைகள்நீங்கின.அச்சூடாமணியைப்பார்த்துப்பார்த்துக்கண்கள்குளிர்ந்தன.இனிச் செய்யவேண்டியசெயல்களைப்பற்றிய எண்ணங்களும்தோன்றின.அவ்வளவில்,வாயிதழைக் 


, 


183 


184) 


கடித்தல் 
உரோமஞ் 
சிலிர்த்தல் 
வேர்த்தல் 
துடிதுடித்தல் 
முதலான 
கோபக்குறிகள் 
உண்டாயின 
. 
அநுமானுடைய 
அறிவைப் 
பாராட்டினான் 
. 
. 
படைகளைப் 
போர்க்குச் 
சித்தஞ்செய்யுங்கள் 
. 
இன்னும் 
வேண்டும் 
படைகளைத் 
திரட்டுங்கள் 
என்றான் 
. 
அரக்கராகிய 
இருட்கூட் 

ஓடவும் 
, 
அறப்பயிர் 
வளரவும் 
, 
அரம்பையர் 
புகழ்மாலை 
பாடவும் 
, 
தேவர்கள் 
மலர்மழை 
| 
பொழியவும் 
இனிப் 
போர் 
நிகழ 
இருப்பதை 
யறிந்து 
உடல் 
பூரித்தது 
. 
- 
வெற்றி 
தருபவளாகிய 
துர்க்கையானவள் 
மகிழ்ந்தாள் 
. 
இவ்வாறாக 
, 
சீதை 
யனுப்பிய 
சூடாமணியைக் 
கண்ட 
அளவில் 
இராமனுக்கு 
உண்டான 
இன்பத்திற்கு 

எல்லையில்லையென்பது 
கூறப்படுகின்றது 
. 


. 


இராகம்:தன்யாசி 
தானம் 
: 
சாய்ப்பு 


ஆ.:சகாமபநீச் 
அ 
: 
ச் 
நீ 
தப்மகாரி 
ச 


{ 


8 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


. 


/ 


பல்லவி 
- 


சூடாமணி 
கண்டபோதே 
சாமிக்குவந்த 
சுகமே 
அனந்தசுகம் 


சூடா. 


அனுபல்லவி 
வாடி 
அனுமான்சொல்ல 
ஆடிமுட்டமுட்ட 
-- 
நாடிச் 
சீதையம்மை 
சூடிவரவிட்ட 


சூடா. 


* 


சரணம் 


24 


1.அமலமாமணிதன்னைவாங்கினான்உயிர்செய்-அமிர்தசஞ்சீவிபோல்தாங்கினான்சீதை கமலக்கைபோற்பிடித்தோங்கினான்கவலை-கதிர்கண்டபனிபோலநீங்கினான்கண்டு 

கண்இரண்டும்குளிர்ந்தான்மேல்வரும்-எண்ணங்களும்தெளிந்தான்அந்தச்சூடாமணி 2.மடித்துவாயிதழ்கடித்தான்மேனி-மயிர்ப்புளகம்பொடித்தான்வேர்வை 

பொடிக்கத்துடிதுடித்தான்அனுமான்-புத்திசொல்லிப்படித்தான்சேனையைப் 

போர்க்குச்செல்லும்என்றான்அடிக்கடி-சேர்க்கச்சொல்லும்என்றான்இப்படிச் 8,அரக்கராம்இருள்எல்லாம்ஓடவேதர்மம்-ஆனபயிர்வளர்ந்துகூடவேகீர்த்தி 

விரித்தரம்பையர்கீதம்பாடவேதேவர்.-வீசும்பூமலர்எங்கும்மூட்வேவரவர மேனிபாரிக்கவேதுர்க்காப-வானிபூரிக்கவேஅந்தச் 

சூடாமணி 


சூடாமணி 


. 


-- 


ச் 
நி 
தா 
பா 


| 


மா 


பா 
நீ 
தா 
பா 
. 


| 


ம.ணி 


கண் 


மாபரிபநி 


பாம. 


== 


கா; 


கா 


மா 


பா 
; 
பா 


மா 
கா 
தே 


போ 


சா. 


மிக்கு 


வந்த 


185 


*கா 


பா 
. 
; 
தா 


பா 


| 


பம 
. 
கா 
; 


= 


காமமாநிப 


186 


மே 
. 
அ 


109 


ந் 


ம 


நீ 


; 


; 


1 


ம் 


/. 


. அ.ப.:;பா 


- 
| 


பா 

, 


|| 


சா 
; 


சா 


வா 


டி 
. 


/D 


மான்சொல் 


( 


1 


சாமா 
க்ர 


க்ரீ 
சா 
; 


== 


| 


நீ 


* 


; 


சா 
; 


|| 


டி 


ட் 


முட் 







மு 


சா 


சா;சா 


நீ 


தா. 


பா 


: 


பதி 


| 


படி 


டிச்சீ 


தை 


யம் 
மை 


A 


1 


T 


* 


நீசா 


-- 


தாபாமாபநி 


ம 

கா 
; 


-- 


காமாபா 


நீ 


--- 


டி 


வ 


வ 


ட் 

ட 


{ 
" 


சூடாமணி 
கண்டபோதே 
” 
பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


} 


காமா 


-- 


பாபா 
: 


| 


1 


| 


பா 
பா 
நீ 
தா 
, 
பா தன்ன்னை 


அ.ம 


-மா 


ம 


ணி 


F 


F 


மா 
; 
; 


தபபமகா; 


F 


;; 


1 


மா 
; 
பா 


; 


ங் 


(00) 


ன 


யிர் 
செய் 


;காமா 


பா 
; 
தா 
பா 
. 


மாகாகா 


பாமா 

மா 
தா 
பா 


/ 


அம்ரு 


ச 


சீ 


போ 


. 


ல 


1 


மாகாரி 


சா 
; 


னை 


ை 


4 


H 


;காமா 


1 


பா 
; 
பா 
; 


. 


--- 


, 


சா,சா 

சா 
: 
; பிடித் 


ம 


வ 


க் 
கை 


போ 


ற் 


187 


--- 


ச்ச 
மாக் 


கா 


சா 


; 


சா 


சோ 
; 


188 


- 


தோ 


* 


(0) 


1 


+ 


* 


சா 
: 
; 


== 


ச் 
நிதா 
பா 



சா- 
நீ 
சா 
; 


] 


கண் 


श्री 


போ 


வ 


< 


ப 


பநிசாச்ரி 


ச் 
நிதா 
பா 
; 


பமகாமா 


பாபா 


; 


117 


கண் ணடு 


ன் 


15 


* 


; 
தா 
; 


நீ 


| 


. 


மா.க்ரக்ரீ 


சீர் 


== 


. 


கண் 


ணி 


ரண் 


(6) 


ங். 


கு 


ளிர்ந் 


சா 
; 


| 


சா 
- 
ரீ 


நீ 


சா 
; 
சா 
; 


ப 


> 


பே 


ன்மே 


ல் 


கா 
; 
1 
சா 


ச் 
நி 
தா 
பா 


ணகக 


ளுங் 


தெ 


ளிங் 


. 


ச் 
நிதா 
பா 
- 


--- 


மப 
நிபபமகா 


மா 


= 


காமாபாநீ 


| 


தா 


ன 


அ.ந் 


/ 


-- 


சா 


* 


சூடாமணிகண்டபோதே"பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


} 


t 33 


5-வதுயுத்தகாண்டம் 


விபீஷணன்அடைக்கலமென்றுவந்தபோது,சுக்கிரீவன்முதலானபலரும்அவனையேற்றுக்கொள்ளுதல் தகாதுஎனப்பலவாறுமறுத்துக்கூறியபின்,அநுமன்இராமனைநோக்கி“ஐயனே,அடியேன்இலங்கைக் குச்சென்றிருந்தபோதுஇவனுடையஇயல்புகளைநன்றாகஅறிந்திருக்கின்றேன்.இவன்படிப்பனவெல் லாம்வேதமுதலியநூல்களே.துதிப்பனவெல்லாம்தெய்வத்துதிகளே.-கல்விகேள்விகளுக்கு இருப்பிடம்போல்வான்.வஞ்சகம்சூதுஅணுவளவும்அறியான்.இவையல்லாமல்,இவனுடைய 


189 


190 


அரண்மனையைஅணுகியவுடன்நல்லநிமித்தங்கள்பலநிகழக்கண்டேன்.ஊனும்கள்ளும்இவன் உண்பதில்லை.நீர்ஏற்றுக்கொள்ளத்தகுந்தநற்குணங்கள்வாய்ந்தவன்.இராவணன்என்னை வெட்டத்துணிந்தபோதுஅதைத்தடுத்துஎனக்குஉயிர்கொடுத்தவன்இவனேயாவான் எம்பெருமாட்டியாகியசீதைக்குத்தேறுதல்கூறும்படிதன்மகளாகியதிரிசடையைத் துணையாகவைத்திருக்கின்றான்.அன்றியும்,முதற்கடவுளர்மூவராலும்செய்யஇய லாதசெயலையும்முடித்துவெற்றிமாலைபுனைவதன்றோஉமதுஆற்றல்!.அங்ஙன மிருக்கவும்இவனைக்கண்டுஅஞ்சுவதுகிணற்றுநீரைக்கண்டுகடல்நீர்விலகியது போலாகும்.தனக்குஏதோபெருந்தீங்குநேர்ந்தமையால்இங்குவந்து அபயமிடுகின்றான்.இத்தகையநற்குணம்நற்செயல்வாய்ந்தவீடணனிடத் தில்இத்தனைஆராய்ச்சிவேண்டுவதில்லை.தடையின்றியேற்றுக் 

கொள்ளலாம் 
” 
என்று 
பணிவுடன் 
கூறுதல் 
. 


இராகம்: 


கமாசு 


சமகமபதநிச் 


28 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


தாளம்:ஆதி 


ச் 
நிதபமகரிச 


பல்லவி இந்தவிபீஷணன்மீதுநமக்கித்தனையோசனைஏது 


இந்த 


அனுபல்லவி 
அந்த 
இலங்கையிலே 
அறிந்தேன் 
. 
இவனை 
முன்னே சந்தேகம்இல்லைசாமிதாசன்அனுமான்சொன்னேன் 


இந்த. 


சரணம் 


1 
, 
சொல்லும் 
புராணவேத 
சாத்திரம்- 
இவன் 

துதிப்பதுதேவதாதோத்திரம்-பல 
கல்வி 
கேள்விக்கெல்லாம் 
பாத்திரம் 
- 
கள்ளங் 
கபடறி 
யான் 
அணு 
மாத்திரம் 
--- 
இது அல்லாமல்இவன்வீட்டில்அடுத்தபோதில்அநேகம் 
நல்லநல்ல 
சகுனம் 
நான்கண்டேன் 
அனுபோகம் 


இந்த 
. 


2.ஊத்தைஆனசுள்ளுங்கள்ளும்-இவன் 

உண்கிறான் 
என்பதைத் 

தள்ளும் 
- 
கண்டால் 
ஏற்றவன் 
என்று 
நீர் 
கொள்ளும் 
-- 
நல்ல 
இங்கித 
வான்எவர்க் 
குள்ளும்- 
இவன் 
நேற்றுரா 
வணன் 
என்மேல் 
நீட்டிய 
கத்திவெட்டைத் 
தீர்த்துவிட் 
டே 
எனக்குச் 
செய்தான் 
பிராணப்பிரதிட்டை 


( 


F 


இந்த 
. 


191 


192 


3.மூவர்க்குங்கூடாதவெற்றி--கூட முடிப்பதல்லோஉன்றன்சத்தி-சிறு கூவத்தைக்கண்டுகடல்ஒற்றிப்போன கொள்கைபோல்ஆச்சேஇந்தப்பெற்றி-சாமி தேவிக்கும்பெண்ணைக்கொண்டுதேற்றச்சொல்லிஅகன்றான் ஆவத்தினாலேவந்தபயம்அபயம்என்றான் 

இந்த. 


1 


/ 


1 


1 


ரிச் 
நிதா 


பாபதபமகமா 


;-தபமகப 


|பா,ததாச்நிநிய 


ந்தவி 


ஷ.ணன் 


நT 


மக் 


க் 

கு 


* 


நிபதநிநிசாநி-ரிச்நிதபம-பத 


- 


சாமகம.- 
பா 
; 
தச்நித இத்தனை 

யோ.சனை 


1 


. 


. 


2 


2. 


நிச்ரி 


ப 


ரிச் 
நிதா 
- 
மப 
தாநிதபமகமா; இந்தவி-பீ 

ஷ 


தபமகம-பததபதாச்நிய 
மீ 
து 
. 
ந 

ம. 


ணன் 


க் 


1 


நிபா 


- 


நீப-தங்சர்; 


சாமகம்பா;தச்நி இத்தனை 
- 
யோ 


} 
| 


து 
: 


பாநிதநி-ச்ாசாச்நி 
- 
ரிச்சா 
; 
- 
நிதி 

நீ 
ரிச் 
ச்ச்நி 
தபா 
; 
ப 
பா 
தங் அந்த. இலங்கையி.-லே.அறிந்தேன்இ வ.னைமுன்னே 


25 


தமா 


தபமகம-பாபதபதநிச் 

/ சந்தேகம்இல்லை 


ரீ ,சா 

சா,ச்ச் தா.சன் 


|நீதபம-கமபத 


சாமி- 


மான்- 
சொன்னே 


* 


. 


ப 


ச் 


க+ 


* 


இந்தவிபீஷணன்மீது"பல்லவிவின்2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


பம்} 


4 


1 


ச்ச்நிதபா 
பா 


ச்நிதாதாதா-தா,ச்நித்நிப-பாதாநீ 
ண 
-- 
வே 
. 
த 

சாத்தி 


சொல்லும்பு 


. 


ர 


வன் 


அவ 


; 


பா 
; 
. 
பா 
பா 


1 


I 


ப 
நி 
த 
பா 
- 
பா 
, 
நிதா 
பமமகா 
, 
மாபபமகமா- 
துதிப்பது 
- 
தே 

தா.-தோ .-த்தி 

த்தி 
- 


ரம் 


1 


|; 



பநித 

நித.நீசாசாச்நிரிச்சா 
கல்வி 
கேள்விக் 
- 
கெல்லா 
. 


ரிச் 
நிதபா 
பா ரம். 

கள்ளங் 
. 


ம் 
- 
பா 
. 


த்தி- 


193 


சமகாமா 


க 
மா 
பதாநித 
- 
பமமகா 
,-மாமா கபடறி.-யா 

அணு 


| 
மாதப 
மா 
பா 
பா ரம்.. 

இவன் 


194 


மா 


த் 


தி 


- 


ப 


. 


| 


பபம-மநிதநிச்ச்ச்ச்ச்ச்நிதபத 
அல்லாமல்இவன்வீட்டில்-அடுத்தபோதிலநேகம் 

நல்லநல்லச நல்லநல்லச, னம் 


க 


நான்கண்டேன்அனுபோ 


(கம் 


“ இந்தவிபீஷணன்மீது 


பல்லவியின் 
2 
- 
வது 
சங்கதியைப் 
பாடி 
நிறுத்தவும் 


8அத்தவும்.) 


+இக்குறிகாகலிநிஷாதத்தைக்குறிக்கும். 


---.. 


† 


34 


“விபீஷணன்இலங்கையில்வாழும்அரக்கனாகஇருந்தாலும்இங்கேவந்துஇராவனே!உனக்குஅடைக் கலம்அடைக்கலம்என்றுநம்இருசெவியுங்கேட்கும்படிவாய்விட்டுக்கதறுகின்றான்.இங்ஙனம் அடைக்கலம்புகுந்தவனைக்காவாதுவிட்டால்நான்ஒருசிறுகுணம்படைத்தவனாவேன்.-என் முன்னோனாகியசிபியென்னும்அரசன்அடைக்கலமென்றுவந்தஒருபுறாவுக்காகத்தன்உடலை யரிந்துகொடுத்தான்.என்தந்தையாகியசடாயுமன்னனும்தன்மருமகளானசீதையின் நிமித்தம்போர்செய்துஉயிர்துறந்தான்.முதலைவாயிலகப்பட்டயானையைத்திருமால் காத்தான்.தன்னையடுத்தமார்க்கண்ட்னுக்காகப்பரமசிவன்கூற்றுவனைக்கொன்றான். நானோஆதித்தன்மரபிற்பிறந்தேன்.தண்டகவனத்துவாழும்முனிவர்முறை யிட்டபோதுஅரக்கரைக்கொன்றுஅவர்களைக்காப்பதாகவாக்களித்துமிருக்கின் றேன்.இவன்என்பகைவனானஇராவணனுக்குத்தம்பியானாலும்என்னை நம்பிவந்திருக்கின்றான்.இவனைப்புறக்கணிப்பது.வீரமாகாது.அநுமன் கூறியதேசெய்யத்தக்கதாகும்.,ஆதலால்நீசென்றுஅவனைஅழைத்துவா" 

என்றுஇராமன்சுக்கிரீவனைநோக்கிக்கூறுதல். 


சரிகமபமதாநிச் 


இராகம்:சௌராட்டிரம் தானம்:சாய்ப்பு 


{ 


17 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


1 


அ 
. 


ச் 
நித 
நீ 
தபமகரீசா 


195 


பல்லவி 


196 


சரணம்சரணம்என்றானேகாவாதேவிட்டால் திரணம்அல்லவோநான் 

தானே 


சரணம் 
. 


அனுபல்லவி 


அரியவிபீஷணன்அங்கேஅரக்கன்ஆனாலும்இங்கே இருசெவிகேட்கவாய்விட்டுராகவாஎன்றுகூப்பிட்டு 


சரணம். 


சரணம் 


/ 


1.ரவிகுலத்தினில்வந்தேனேதண்டகாரணிய 

தவசிகட்குரைதந்தேனே சிவிராசன்புறவாலேதேகம்ஈந்தானே,மண்மேலே கவலையால்இவன்ஏதோநொந்துகதறிக்கொண்டிங்கேவந்து 


சரணம். 


2.பெற்றசடாயுவும்பாய்ந்தானேமருமகட்கா உற்றபோரில்ஓடிமாய்ந்தானே கத்தும்யானைஓசைகொண்டுகாத்தானேமாயன்பண்டு சத்துருராவணன்தம்பிதான்ஆனாலும்என்னைநம்பி 


சரணம். 


3.,சங்கராஅபயம்என்றானேமார்க்கண்டன்அவன் பொங்கியகாலனைவென்றானே வங்கையோஈதென்னவீரியம்மாருதிசொன்னதேகாரியம் அங்கவன்வந்தென்னைமேவஅழைத்துவாபோநீசுக்ரீவ 


சரணம். 


க+ 


மகபமகரி 


| 


பா 
, 



ரீகமாபமா 


. 
பம ணம்.ச 


ணம் 


ன் 


ன 
ற 


. 





L 


--- 


கம 


។ 


பா 


. 


தநிசாரிச் ட்டா 


னே 


கா . 


வாதே 


வி 


+ தநிதபாபதி 


5. 


மகமாக 


| 


க 


ல் 
த்ரண 


மல் 


வோ 
: 


நான் 


T 


ப்த 


தநிதபம 


கரி 
ரீ 
. 
, 


சா 


தா 


னே 


197 


1 


ச் 
நிதநி 


மகபமகரி 


198 


தபாபம 


ரீகமாபமா 


== 


ர 


ணம்ச 


ணம் 


* 
எனற 
. 


. 


UIT 


* 


| 


} 


1 


( 
னே 


1- 


- 


1 


அ.ப.பத 


ச 


|| 


1 


யவிபீ 


ஷணன 


அங.ங்கே 


| 


4 


-. 


ச் 

த 


== 


சாசாசாரி 


ச் 
நிதாத 


-- 


த 
நீ 
த 


அரக் 


1 


கன 
ஆ 
, 
. 


ல 


லும் 


இங்கே 


ப 
நிதபம 


தததநி 


காப்ம்க்ரி 


ஷணன 


அங்கே 


N 


- 


1 


G. 


த 


சாநீச்ரிசா,ரி 


10 
தா 
தா 


+ 


நிதா 


I. 


தா 


த 


. 


* 


ரக் 


லும் 


இங்கே 


. 


ரி 


1 


= 


நித 
தாத 


ம 
. 


செவிகேட் 


கவா 


ய் 
விட்டு 


! 


+ 


A-ம 


--- 


பா 
த 

தநிதப 


மகபமகரி 


ம 


== 


ரிகம 
பா 


* 


வாஎன் 


பிட்டு 


பமநி 


LJIT 


பம 


1 
. 


மகபமகரி 


த 


ரீக 
மா.ப 
மா 


| 


1 


ணம் 
.. 


ர 


ணம் 


எனறா 


; 


*2) 


னே 





. 


1 


1 


மம 


== 


10 


மகபமகரி 


ம 


-- 


ரீ 
ச 
ரீ 
க 


. 


1 
ம் 
, 


என் 


-சங்க 


| 


= 


17 


. 


கா 


தநிநித 


தப: 


னே 


மார்க் 


கண் 


ன 


வன் 


199 


. 


; 


தி 


- 


200 


பமமா 


மா 


கம 


= 


ப 


பம 


மகரி 


ம ய 


பொங் 


கா 


- 


ரி 


;கா.மபமா 


| 


== 


; 


1 


வென் 


னே 


. 


நி 


சா 
சா 


சா 


== 


வங்கை 


யோ 
- 
ஈ 


தென்ன 


வீர்யம் 


த 


சா 
ச்ா 


தாதநீத 


| 
ச் 
நீரிச் 
நித 

ன்.தே. 


மாரு 


திசொன் 


கார்யம் 


F 


( 


* 


நிதபம 


| 


-* 


வங்கை 


யோ 
ஈ 


F 


தென் 
ன 


பர்யம் 


f 


பம்க்ரிசா 


தாத 


த 


தந்த 


தி 


மாரு 


சொன் 


ன.தே 


கார்யம் 


-- 


யம். 


!! 


சா 


ப.த 


நிரிச் 
நீத 


--- 


| 


25 


வன் 


வந் 


தென்னை 


மேவ 


. 


1 


F 


ம 


மகபமகரி 


சரிகமபா 


பதநிதபா,ம 


. 


|| 


அழைத் 


வா 


போ 


சுக் 


fo 


. 


நீ 


1 


| 





1 


த 


பம 


--- 


மகபமகரி 


ரீ க.மா பமா 


பம 


| 


ர 


ணம்.ச 


ர 


1000 


ணம் 


. 


1 


| 


--- 


} 


1 


னே 


190 


+இக்குறிகைசிகிஷாதத்தைக்குறிக்கும். 


201 


35 


202 


> 


. 


சுக்கிரீவனால் 
அழைக்கப்பட்டுவந்த 
விபீடணன் 
, 
இராமன் 
பாதங்களில் 
விழுந்து 
பணிந்து 
" 
இராகவனே 
நான் 
உன்க்கே 
அடைக்கலம் 
. 
உன்னையே 
நம்பினேன் 
. 
உனக்கு 
ஆகாதவனாகிய 
இராவணனு 
பிறந்த 
பாவத்தைத் 
தீர்த்து 
என்னை 
ஆட்கொள்வது 
உன் 
கடமையாகும் 
. 
( 
நம் 
குடிக்கு 
நெருப்பாகச் 
சீதையைத் 
தேடிக்கொண்டாய் 
. 
தேவர்களாகிய 
பயிர்க்கு 
இடையூறாக 
முளைத்த 
அரக்கராகிய 
களைகளைப் 
பறித்தெறிதற்கு 
இராமன் 
வந்தான் 
) 
என்று 
என் 
அண்ணனுக்கு 
அடிக்கடி 
அறிவு 
கூறியங் 
கேட்டானில்லை 
. 
அவ்வறிவுரை 
, 
விலை 
கொடுத்து 
வாங்கிய 
அம்பைப் 
பாழ் 
நிலத்தில் 
எய்தது 
போலாயிற்று 
. 
கேடுவரும் 
பின்னே 
மதி 
கெட்டுவரும் 
முன்னே 
யென்பதற்கேற்ப மூடனாயினான். 
நாய் 
வாலிலுள்ள 
கோணலை 
நிமிர்க்கமுடியுமா 
? 
பாம்புக்குப் 
பால் 
வார்த்தாலும் 
அது 
நஞ்சைத்தானே 
கொடுக்கும் 
! 
சானகி 
காரணமாகத் 
தலைகள் 
பத்தும் 
சிதறிவிழப்போகின்றான் 
. 
ஆதலால் 
அவனைப் 
பிரிந்து 
உன்னை 
வந்து 
அடுத்தேன் 
. 
- 
உனது 
திருவுள்ளக்குறிப்பே 
எனது 
பெருஞ்செல்வமாகும் 
" 

என்று 
இரங்கிக் 
கூறுதல் 
. 


| 


இராகம் 
: 
புன்னாகவராளி தானம்: ரூபகம் 


ஆ.: 
சகரிகமபதநீ 


-- 


8 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 


நிதபபகரி 
ச 
நீ 
சா 


பல்லவி 


ராகவனேசரணம்ரகுராமாஉன்சரணம் நம்பினேன்விபீஷணன்உன்செம்பொன்ஆனசரணம் 


ராகவ.. 


அனுபல்லவி 


ஆகாதான்உடன்பிறந்தபாவந்தீர்த்திந்நேரம் அபயம்உனக்கபயம்என்னைஆள்வதுநின்பாரம் 


ராகவ். 


சரணம் 


- 


1.பணத்துக்கொருஅம்புகொண்டுபாழில்எய்தாற்போல 

இணக்கஞ்சொன்னேன்என்புத்தியைஎறிந்துவிட்டான்சாமி குணக்கெடுக்கநாய்வாலைக்கூடுமோகூடாததனால் துணிந்துவிட்டுன்றனைஅடைந்தேன்சுவாமிசித்தம்என்பாக்கியம் 


ராகவ. 


T 


2.பாம்புக்குபால்வார்க்கவார்க்கப்படுவிஷத்தைக்கொடுப்பதுபோல் ஆம்புத்திநான்சொல்லச்சொல்லஅகற்றிவிட்டான்சாமி வீம்புக்காரன்அவனுக்கினிமேல்அல்லவோதெரியும்உன்னைக் காண்பித்துக்கொண்டெனைமுற்றிலும்காப்பாற்றஉன்றனக்கேகடன் 


ராகவ. 


203 


204 


ராகவ. 


1 


3.நாடறியச்சீதைதன்னைநங்குடிக்கோர்நெருப்பாகத் 

தேடிக்கொண்டாய்என்றடிக்கடிதெரியச்சொன்னேன்சர்மி கேடுவரும்முன்னேமதிகெட்டுவரும்என்பதனால் 

மூடன்ஆனான்அவன்தனைநான்முழுதுந்துறந்துனைஅடைந்தேன் 4.-வானவர்ஆகியபயிர்க்குவளர்ந்திடும்ராட்சதக்களையை 

ஈனம்அறப்பிடுங்கவந்தான்ராமன்என்றேன்சாமி சானகியால்ஒருபத்துத்தலையும்பனங்குலைபோல் மாநிலத்தில்விழுவானைமறந்துவிட்டுன்றனையடைந்தேன் 


ராகவ 
. 


/ 


* 


1 


+ 


ப. 


.1.;சரி 


காரிகா 


காரி 


சநிகரிகாகா 


* 


. 


க 


வனே 


ணம் 


கு 


;கம 


I 


--- 


தாபா 


மகபம 


1 


மாபககரிசா 


மா 


ன 


ச 


மா 


ணம் 


( 


2.;ச 


S+ 


ரி 


சா 


சரி 
சரிகரி 
கா 
கா 


* கவனே 


| 


ரா 


ணம் 


கு 


{ 


ப மகபம 


தபமககரிசா 


த 


க 


த பா;தநிதப 


ம 


1 


. 


ணம் 


1 


மா 


உ 


1 


1 


1 


சா; 


--- 


. 


ரி 
நி 
சா 

உன் 


நம் 


னவி 


பீ 


ஷணன 


பி 
.னே 


, 


1 


f 


பமபநிதாபா 


சா 


ககரிசா 


மா 


ம 
க 
ப 
ம 


. 


-- 


. 


செம் 


பொன் 
ஆ 


ன 


ணம் 


1 


! 


4 


அய.1.;மா 


மா;பமகா 


கா 


மாபதபாபா 


| 


| 


ன 


தா 


உ 


ட் 


ன 


ஆ 


பிறந் 


த 


;கம 


- 


பா 
த 


தாபா 


, 
மா 
பத 


- 


4 


வந் 
தீ 


ர்த் 
திந் 


நே 


ரம் 


நே 


+ 


]+ 


1 


2. 
தப 


-- 


மாதபமக கா 


மா 
பததநித 


தா 


ன் 


டள் 


பிறந் 


205 


க 


; 
8 


ம 


மாப் 


- 


206 


1 


பாதநிதாபா 

ர்த் 
திந் 


வந் 
தீ 


நே 


ரம் 


. 


|| 


- 


/ 


| 


காகரிகா 


பா 
ப 
பா 
; 


V 


யமு 


காப 
ம 
. 
க 
ப 


னக் 


டயம் 
என் 


+ E 


;க 


மகப ம 


காமபதநிதப 


மாபககரிசா 


H 


ள் 


நின் 


பா 


ர 


ரம் 


“ 
ராகவனே 



ராகவனே 
சரணம் 


பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


} 


! 


கா 


ரீ 
சா 
; 


y 


கர் 


நி 
ச 
நி 
ச 


- 


கா 


| 


| 


பணத் 


துக்கொரு 


அடம் 


பு 


கொண் 
- 


டு 


+ 


1 


;கா 


கம 
பா 
தா 
பா 


பமாககரிசா 


N. 
ல் 
எ 
ய் 
தாற் 


போ 


ல 


* 


கா 


சா 


சா 


-- 


* 


இணக் 


கஞ்சொன்னேன் 


என் 


புத்தியை 


A 


1 


பமாககரிசா 


மபாதாபா துவிட்டான் 


கதப 


எறிந் 


மி 


மி 


. 


{" 


ராகவனேசரணம் பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


} 


சரணத்தின்மற்றஇரண்டடிகளையும்இதைப்போலவேபாடவும். 


+இக்குறிசதுசுருதி,ரிஷபத்தைக்குறிக்கும். 


207 


36 


208 


அடைக்கலம்புகுந்தவிபீஷணனைநோக்கி"எவிபீஷணா,இந்திரன்முதலியதேவர்களும்வேதங்களும் கீதங்களும்ஐந்தருவும்ஐம்பெரும்பூதமும்மேகமும்கடலும்பதினான்குலகும்இராமன்என்னும்என் பெயரும்உள்ளவரை,நீஎனக்குத்துணைவனாகவேஇருக்கவேண்டுமென்றுகருதிஎல்லோரும் அறியஇலங்கையாசைஉனக்குத்தந்தேன்.,என்அறிவும்ஆற்றலும்ஆலியும்நீயே.* சிரஞ்சீவியும்நீயே,இதோஏற்றுக்கொள்என்றுஇராமன்வீபீடணனுக் 

அபயமும்அரசுங்கொடுத்தல்.கூறப்படுகின்றது. 


இராகம் 
: 
பரசு 


ச.மகமபாதநிச் 


. 


தாளம்:ஆதி 


{ 


15-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


அ 
. 


ச் 
நிதபமாகரி 
ச 


பல்லவி 


இந்தா. 


. 


இந்தா 
விபீஷணா 
லங்காபுரி 
ராச்சியம் 
இந்திராதி 
தேவர்கள் 
உள்ள 
நாள் 
வரைக்கும் 

அனுபல்லவி 
என்றன் 
துணையாகவே 
இருக்க 
வேணுமென்று 
தந்தேன் 
விபீஷணா 

சகல 
சனமறிய 


இந்தா., 


சரணம் 


27 


1.-வேதம்உள்ளளவும்வேதகீதம்உள்ளளவும்பாரி சாதம்உள்ளளவும்பஞ்சபூதம்உள்ளளவும் இந்தாஇந்தாஇந்தாஇந்தா 


1- 


| 


இந்தா 
. 


4 


2.கார்உள்ளளவுங்கடல்நீர்உள்ளளவும்ஈரேழ் பார்உள்ளளவும்என்றன்பேர்உள்ளளவும் தந்தேன்தந்தேன்தந்தேன்தந்தேன் 

இந்தா. 3.கேள்வியும்நீயேபிரதாவியும்நீயேஎன் 

ஆவியும்நீயேசிரஞ்சீவியும்நீயே 
சொன்னேன் 
சொன்னேன் 
சொன்னேன் 
சொன்னேன் 
- 
இந்தா 
. 


1 


1 


ப 
. 


;;சா 


--- 


தாபாதா 


சா 


| 


மா 
காமா 
, 

வி 


பீ 


ஷ 


. 


| 


. 


:ச்சா 


ரீ- 
சாதோ 


| 


பா 

; 
மா 


கா 
: 


மகபமகா 

ம் 



பு 


ரா 
. 


209 


|| 


பதி 


சாநீ 


சா 


| 


3 



நீ 
தா 


நீ 
; 
சா 
; 


210 


1 


கு 


பர் 


தி 
தே 


* 


; 
சா 
; 


ச் 
நி 
தா 
பாமா 
, 

, 


காபாமா 


= 


காரீ 


| 


1 


ள 


Ijg 


ள் 


க் 


ரை 


. 


1 


1 


1 


2 
. 


சர்நீசா 


மாகாமா 

மா 
. 
: 


தாபா 


தா 


நீ 
; 
சா 
. 
; 


வி 


(0) 


. 


ஷ 


. 


;சாநீ 


காரீ 


தா-பா; 


-- 


மதப ம கா; 


} 


" 


ல 


கா 


பு 


ரா 


யம் 


1 


1 





-- 


தா 


சா 
நீ 
ரீசா 
தி 


தி 
தே 


M 


| 


; 


சா 


மா 
அ 


கமபதநிச் 


ரிச் 
நிதபமகம 


|| 


ச் 
நிதா 

பா 
. 
மா 

நாள் 


ள் 


ள 


Io 


15 


வ 


க் 


கும் 


* 


பு 


கரிசநி 
சா 


மாகாமா 


நீ 


சா 
; 


1 


T 


தாபாதா 
பீ 


தா 


ஷ 


. 


1 


அ.ப.; தா 


மா 
; 
தா 
தா 


= 


ரிச் 
சா 


எங் 


தன் 


ணை 


யா 


க 


வே 


( 


[] 


1 


1 


| 


;சாநீ 


= 


சாக்ரிரி 


ச 


சா 


ச் 
- 
நிதா 
, 


நீ 


சா 


சா ; 


இருக் 


க 


வே 
, 
: 


மென்று 


(;; சா 


சா 


;சா; 


பா 
ம 


பா 
; 
ம 


ப 


1 


தந் 


தே 


வி 


பீ 


. 


ஷ 


(0) 


1 


தாமாகா 


|| 


மா 
தா 
பா 
, 
மா 


மா 


கா ரீபமகரி 


. 


- 


ச 


க 


ல 


ன 


ம 


ய 


1 


1. 


-- 


கரிசரிசா 


மாகா மா 


தா 
பா 
தா 


நீ.;சா 


இந் 


தா 


வீ 
. 


} 


ஷ 


211 


தாமாதா 


நீ 


தா 


நிரீரிச்சா 


தா 


ச்ரா 


| 


212 


ப 


வே 


த. 


முள் 

எ 
ள 


வே 


வும் 


1 


சா 
; 


காரீசாநீ 


- 


சா 


நீ 


; 


; 


முள்ள ள 


வும் 


} 


. 


சா 
நீ 
நீ 
தா 


தாபாமா; 


. 


முள்ளள 


சா 


த 


ப 


வும் 


ஞ 


1 


காமாநீ 


தா;பாமா 


| 


கா 


- 


பா 

மா.காரி 


t 


பூ 


முள்ள 


வ 


வும் 


சாநீசா 


கம 


= 


தா;; 


; 


இந் 


தா 


ந் 


தா 


1 


;;மத 


== 


ரிச் 
நிதபமகம 


கமபதநிச் இந் 


* 


தா 


தா 


கரிசநி 
சா 


மாகாமா 


தாபாதா 


நீ;சா, 


== 


சா 
, 
; 
, 


-- 


} 


இந் 


பீ 


ஷ 


(டை 


. 


37 


1 


இராவணனுடையஏவலால்,படைகளின்அளவுமுதலியவறறையறிவதற்குக்குரங்கின்உருவத்துடன்வந்திருந்தஒற்றர் களைப்பிடித்துக்கொண்டுபோய்,விபீஷணன்இராமனிடத்தில்விட்டபோது,இராமன்அவர்களைப்பார்த்து,“ஒற்றர் களே,மாயமானையனுப்பி,அதுகாரணமாகயானும்,தம்பியும்பிரிந்துசென்றபோது,ஆளில்லாதவீட்டில்நாய் நுழைவதுபோலப்பன்னசாலையுட்புகுந்து,கற்பிற்சிறந்தஅருந்ததிக்குத்தாய்போன்றவளும்அரக்கர்குலத்தைச் சுட்டெரிக்கும்நெருப்புப்போன்றவளுமாகியசீதையையெடுத்துவந்துசிறையில்வைத்தபேய்க்குணம்படைத்த வனைநாகத்தில்இடுவேனென்றும்;இவனைக்கண்டுஅஞ்சியொடுங்கியமுனிவர்கள்யாவரும்எள்ளிநகை யாடும்படி,பனங்காய்கள்குலையிலிருந்துசிதறிவிழுவதுபோலப்பத்துத்தலைகளும்,வீழவும்,அவற்றைப் பேய்களும்,கழுகுகளும்பற்றித்தின்னவும்என்அம்புகளைத்தொடுப்பேனென்றும்;நிலவுலகத்துஅரச ரும்திக்குப்பாலகர்எண்மரும்தேவரும்முனிவரும்அயன்அரிஅரனென்னும்மூவரும்அவனுக்குப் படைத்துணைவராகவந்தாலும்,போர்க்களத்தில்என்வில்லைவளைத்துவிடுங்கணைகளால்அவனை யும்அவன்படைகளையும்தலைவேறுஉ 

வறுஉடல்வேறா உருளும்படிகண்டங்கண்டமாகத்துண் டிப்பேனென்றும்;மூத்தமகனாகியஇந்திரசித்தும்அதிகாயனும்கும்பகருணனும்படை 


T 


. 


213 


214 


வீரரும்முதலானஅரக்கர்குலத்துப்பிறந்தஅனைவரையும்கூற்றுவன்கைக்கொள்ளு மாறுசூறைக்காற்றில்அகப்பட்டஇலவம்பஞ்சுபோலத்தூற்றுவேனென்றும்;நாற் றிசையிலும்பழிச்சொல்உண்டாகும்படிவேற்றுமங்கையரைவிரும்பிப்பார்த்த தூர்த்தனுடையவிழிகளில்நாற்றம்எழும்ப,அவற்றைத்தின்னுதற்குநரிகள் சூழ்ந்திருப்பஅவனைக்கூற்றுவன்உலகுக்கு ஏற்றுவேனென்றும் ;அயோத் தியையாளும்அரசர்க்காசனாகியதசரதன்புதல்வனும்அரக்கர்குலகால்னு மாகியஇராமன்சொன்னானென்றுஉங்கள்அரசனாகியஇராவணனிடஞ் 

சென்றுஆயிரந்தரம்சொல்லுங்கள்”என்றுகூறு . 


| 


சகரிகமபதநீதபச் 


இராகம்:-வேகடை 
, தாளம்:ஆதி 


29-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


நீதபமாகரிச 


பல்லவி 


சொன்னான்ஸ்ரீராமன்என்றுராவணன்முன்னேசென்று- சொல்வீர்சுகசாரணரே 





சொன்னான் 
. 


அனுபல்லவி 


செந்நெல் 
வளர் 
அயோத்தித் 
தசரத 
மகாராசன் தீக்ஷணமுள்ளபாலன்ராக்ஷதகுலகாலன் 


சொன்னான் 
. 



சரணம் 





1 


| 


சொன்னான் 
. 


1.மாயமான்பின்னேவந்துநாயெனவேநுழைந்து சேயஅருந்ததிக்கும்தாயைஅருங்கொடிய தீயைச்சிறையில்இட்டபேயனைநரகத்தில் ஏயஇடுவேன்என்றும் 

. தூயமுனிவர்கண்டுஏஏஎன்றுசிரிக்கச் சாயும்பனங்குலையின்காயெனவிழப்பத்து- வாயுந்தலையும்சுற்றிப்பேயுங்கழுகுங்கொத்தப் பாயும்என்கணைஎன்றும்ஆயிரந்தரம்ஆகச் 2.மண்டலஅரசரும்எண்டிசைஅதிபரும் 

அண்ட்ரும்முனிவரும்புண்டரீகனும்அந்தக் கொண்டல்வண்ணனும்நீலகண்டனும்அவனுடை அண்டையில்இருந்தாலும் மண்டுகளரியிடுசண்டையிலேஎனது சண்டவிசயகோதண்டம்விடுங்கணையால் அண்டினபடையுந்தன்மண்டைகளும்உருளக் கண்டங்கண்டங்கள்ஆகத்துண்டம்இடுவேன்என்றும் 



சொன்னான் 


215 


216 


3.மூத்தமகனும்பின்புவாய்த்தமகனுங்கும்ப சுரோத்திரனும்படையும்கோத்திரமுங்குலமும் கூற்றுவன்கைக்கொள்ளவேகாற்றில்இலவம்பஞ்சாய்த் தூற்றிவிடுவேன்என்றும் வேற்றொருமங்கையரைப்பார்த்தவிழிகள்எல்லாம் நாற்றம்எழும்பநரிகோத்துவளைத்திருக்க நாற்றிசையும்அப்கீர்த்தியுண்டான்படு தூர்த்தனைஎமன்உலகேற்றிவிடுவேன்என்றும் 


சொன்னான் 
. 


F 


ப 
. 


ம 


நீ 
தப 


மா 


| 


ப 


* 


காமபமதா,பா 
சொன் 
னான் 
ஸ்ரீ 
ரா 
.ம 


* 


மன என 


. 


ணனே 


ரி 
ச 
நி 
சா 
தா 
பா 


முன்னேசெ 


ன் 


| 


* 


ம 
பத 
நீ 
தா 
பா 


; 


மக,மரிகாமாமதபமகரீ சு:க 

ரண 

ரே 


சொல்வீ 


ர் 


. 


| 


|| 


1 


} 


28 


பமபதநீதர்பா| 


அ.ப. 


ܪ 


பதநீதாபா-மாகமதபமபகரிச-சமகமா செந்நெல்வளர்-அயோ 
த்தி 
. 
-தசரத 


ம.கா 


ராசன் 


T 


பக்ரிச் 
- 
நீ 
. 
நிச்தா 
-பா 


பா 
த 

நீ 


-மகமா 


|-தமாகரிசநி 


|| 


தீ 


க்ஷண.-முள்ள 


பாலன் 


-க்ஷ 


த 


குல்கா. 


. 




சொன்னா 


ன் 


பல்லவியைப்பாடிநிறுத்தவும், 


லன் 


தபாபா 


பாபாபததபமா(; 


-மாபதநிதபமதபமபமகரீசா 


மாயமான்-பின்னேவந் 


நாயெ 


வே 
. 


. 


ழை 
. 


. 


||; 


மபதபசா 


; 


மாகமாபாதாதபமா சேயஅருந்ததிருந்ததிக் 

க் 
குந் 


ச்நிதபசாச்சு ருங்கொ 

டிய 


தா 
, 


யைஅ 


217 


வாயுந்தலயுஞ்சுற்றிப் 

பே 
, 
யுங் 
-க 
. 

, 5 


218 


நிச்ாக்ரிக்மாக்ரிசா தீயைச்சி 

றை 
யில் 
இட்ட 


|நீநிச்,தாபா 
ந 
. 

கத்தில் 


பே 


யனை 


பநிதபா-மாகாமபமகமரிகா 


| 


கமபதநீதபம்பமகரீசா; 


யஇ-டுவே 


ன 


என 


ன் 


றும் 


ம 


மக 


|மா 


-க 


-மபததப 


ரி 

பதபாப தூய 

பமுனிவர்கண்டு ஏஏஎன்றுசிரிக்கச் 


சாயும்-பனங்குலையின் 


1 


மபதபச் 


கா 
. 
யென 
வி 
ழப் 
பத்து 


நீச்ம்க்ம் 

ச்சாச் 


ப 


அ 


00 


மப 


நீ 
த 
ப 
யி 
ரந்தரம் 
ஆ 


ஆ 


சகரி- 


. 


. 
சொன்னான் 


பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
, 


} 


88 


வீடணன்இலங்கையாசுபெற்றதும்,அணைகட்டிக்கடலைக்கடந்துஇராமன்முதலானவர்கள்படைகளுடன்சுவேலை மலையில்வந்திருப்பதுமாகியஎல்லாவற்றையும்ஒற்றர்கள்சென்றுகூறியவுடன்,வெந்தபுண்ணில்வேல்நுழைந்தாற் போலஇராவணன்வெகுண்டதைப்பார்த்து,பாட்டனாகியமாலியவான்இராவணனைநோக்கி"அடேஇராவணனே, முதற்கடவுளர்மூவரும்ஒருருவாகிஇராமனாகஅவதரித்தாரென்றும்,தேவர்களெல்லோரும்வானரங்களாகப் பிறந்தாரென்றுஞ்சொல்லுகின்றார்கள்.நீஅதனைச்சிறிதும்அறியாய்போலும்.வெள்ளம்வருமுன்அணை கோலிக்கொள்ளவேண்டும்.இராமன்முதலானவர்கள்நம்ஊர்க்குஅணித்தாகவந்துவி 
இனி 
அவர்களைத் 
தடுத்தல் 
இயலாது 
.பைத்தியம்பிடித்தாற்போலச்சாதிக்காதே,நீபிழைத்திருக்க வேண்டுமென்பதுஉண்மையானால்சீதையைவிடு.முன்னாளில்இந்தஇராமன்கையால்நான்பா துன்பங்கள்கொஞ்சமல்ல.பழம்புண்ணாளிஒருமருத்துவன்என்பதுபொய்யர்காது.கூத்தாடிச் 
சிலம்பம்படைவெட்டாது.ஒருகெண்டைமீனைப்பிடித்துச்சுட்டுத்தின்னுதற்காக-ஏரியை 


219 


2201 


உடைக்காதே.உன்படைகளெல்லாம்இராமன்படைக்குஉணவாகியமாவும்நொய்யும் போலாகும்.-துடுக்கானபுத்திவேண்டாம்.உனக்குச்சொந்தப்புத்தியில்லையானாலும் நான்சொல்வதையாவதுகேட்கவேண்டும்.நாளுக்குநாள்விபரீதமானசெயல்கள் இங்கேநடப்பதுகண்டுசொல்லவந்தேனேயன்றிவேறில்லை.ஒற்றர்கள்உண்மையை அறிந்துவந்துசொன்னால்என்தொண்டைகிழியக்"கத்துகிறாய்?ஒருகுரங்கின் கையாலேபாதிப்படைகள்அழிந்துபோயின.ஊரில்மூலைக்குமூலைமண்டை கள்உருளுகின்றன்.சந்தேகப்படாதே.எல்லாக்குரங்குகளும்இங்கே வந்தால்போர்இலங்கையள்வில்நிற்குமோ!எப்படியாகுமோ!எல் லாம்நாளைக்குத்தெரியும்.இராமன்பேர்சொல்லச்சொல்லஎனக் குப்பெருமூச்சுஉண்டாகிறதுஅடேகண்மணியேநான் 

சொல்வதைக்கேள்என்றுஅறிவுரைகூறுதல். 


29 
- 
வது 
மேளத்திற் 


இராகம்:ஆரபி 
தாளம் 
: 
ஆதி 


சரீமபதாச் ச்நிதாபமகரிச 


{ 


பிறந்தது 
. 


பல்லவி 


கேளடா 
ராவணனே 
நான் 
சொன்னபுத்தி 


கேளடாகண்மணியே 


, 
கேளடா 
. 


அனுபல்லவி 


நாளைத்தெரியும்அடாமாலியவான்பேச்சு ராமன்பேர்சொல்லச்சொல்லஎடுக்குதேபெருமூச்சு 


கேளடா 
. 


சரணம் 


1.முற்றிலுந்தானேஅந்தராமாவதாரந்தன்னை மூவரும்ஓர்உருவாஎடுத்தார்என்றாரேஅப்பால் சற்றும்அறிந்திலையோதேவர்எல்லாங்குரங்காகச் 
சடைந்தார் 
என்றாரே 
இப்பால் ஒற்றிவெள்ளம்வருமுன்அணைகோலிக்கொள்ளவேணும் ஊரிற்கிட்டிவந்தாரைச்செய்வதுண்டோஇனிமேல் பித்துப்பிடித்தாற்போலப்பிடித்ததைப்பிடியாதே பேதைசீதையைவிடுபிழைக்கிறதுமெய்யானால் 


கேளடா 
: 


2.பண்டிவன்கையாலேநான்பட்டபாடுகொஞ்சமோ பழம்புண்ணாளிபரிகாரியென்பதுபொய்யோ மிண்டுபண்ணாதேகூத்தாடிச்சிலம்பம்படை வெட்டுக்காவதுமெய்யோ 


221 


ரி 


222 


உண்டானவார்த்தைசொன்னேன்சுடுகெண்டைக்காகசரி உடையாதேராமன்சேனைக்குன்சேனைமாவோநொய்யோ துண்ட்ரீகபுத்திவேண்டாமடாஉனக்குச் சுயபுத்திபோனாலும்என்சொற்புத்தியேனும்ஐயோ 


கேளடா. 


3. 


வரவரவிபரீதங்கண்டல்லோசொல்லவந்தேன் வலியத்தேடிச்சொல்லவந்தேனோஉந்தன்அண்டை கிரியைஅறிந்துவந்துதூதர்சொன்னால்ஏண்டா கிழித்துக்கொள்ளுகிறாய்தொண்டை ஒருகுரங்கின்கையாலேபடுபாதிசேனையும்போய் இருமனதாயெண்ணாதேஎல்லாக்குரங்கும்வந்தால் இலங்கைமட்டிலும்போமோஎப்படிஆமோசண்டை 


ஊ 


கேளடா 
. 


தா 


சா 
- 
ச் 
நீ 
த 


தபாபா-பமபாதாபா 


தபமக-ரிரிமக| 


கேள் 

அ-டா 


வ 


ணனே.நான் 


சொ 
. 
ன்ன 
. 


புத்தி 


தரீ-சரீ-ரிபமகரீ-சரி|சா 


.|சா 


; 


{ 
" 


கேள் 
-அ.டா 
. 


மணியே 


கண 


| 
தா 
, 


தரிச்சா 


மாபாதாசாசா நாளைத்தெரியும்.-அடா 


| ச்நிதாதாபா 

ன்பேச்சு 


மா 


லிய 


வா 


தபா 


|தபமகரிமபத|| 


மா 
ம 
கரிமாபாதாச்ரி-|ச்ாதா ராமன்பேர்-சொல்லச்சொல்ல எடுக்கு 


தே 
- 


பெ 


ரு.மூ 

மூச்சு 


“கேளடா பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


|சா-சரிமகரீ 


| 
சரி 
ச 
நித 


ரி 
சா 
|| 


தாதாபா-தபமக முற்றிலுந்-தா.னே 


அந்த 


மா 


வ 


தா 


தனன 


ரீசாரீ 


|;-ரிம தா-|தரிச்-நித 

ரி 
சாப் -எடுத்தார்என் 

- 
அப் 



மூவரும்-ஒரு 


ரு 


.வா| 


றாரே 


223 


சாரீ 


|தா 


|| 


மாபாதா-சாசா சற்றும்அ--றிந்திலையோ 


தரிச்ச்ா-|ச் 

| 
ச் 
நி 
தா 
தா 
பா -தே,வரெல் 

குரங்கா 


224 


லா5 


LAT 


. 


| 


மாபாதப்மக|g;சா; 


தசா 

ச்நிதாபாபமபா 
ச 
மைந் 
தார்- 
என்றா 
ரே 


ஒப் 


ப 


ம 


க 


க 


மகரிரி-ரிரி 

ச 
, 
- 
த 

ரி 

| த ஒற்றிவெள்ளம்வருமுன்-அணைகோலிக்கொள்ளவேணும் 
ஊரிற் 
கிட்டி 
வந் 
தாரை 


|,- 


ச் 


ச்-செய்வதுண்டோஇனிமேல் 


ச் 
ரி 
ரி 
- 
ம் 
க்ரி 
ரி 
- 
ச் 
நி 
த 
ப|,-ம 

பதரி| --பித்துப்பிடித்தாற்போலப்-பிடித்ததைப்-பிடியாதே 
- 
பே 
தை 
சீ 
தை 
யை 
விடு 


|ச் 


ம 


ப 


நி-ததப பிழைக்கிறதுமெய்யா 


“கேளடா"பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


} 


னால். 


19 


* 


39 


4. 





இராவணன்,தனக்குஅறிவுரைகூறியதன்பாட்டனானமாலியவானைநோக்கி, என்மாலியவானே,ஆயிரம்வெள்ளம் படைகள்இங்கேஉண்டென்பதையெல்லோரும்அறிவர்.ஒருசிறுமுள்ளுக்குத்தினால்அதற்காகப்பெரியமலை யானதுநொந்துபோகுமா?.காட்டுப்பூச்சிகளாகிய-குரங்குகள்,அரக்கர்படைக்குஎதிராகுமா?உனக்குவயது செல்லச்செல்லமதிகெட்டுப்போகுமா?-அடேபேயாவாயைமூடு..இராமன்,திருமாலின்அவதாரமாகஇருந் தாலும்என்அம்புகள்அவன்மார்பில்தைக்காமல்வழுக்கிவிழுந்துவிடுமா?அல்லதுகௌத்துவம்ணிபோலவும் சவ்வாதுச்சாந்துபோலவும்அவன்மார்புக்குஅழகுசெய்யுமா? 
வெள்ளியங்கிரியை 
வேரோடு 
பெயர்த் 
. தெடுத்தநான்இந்தஅற்பமனிதரோடுபோர்செய்யவருத்தப்படுவேனா? உழக்குக்குள்ளேகிழக்கும் மேற்குங்காட்டுவதுபோல்உன்உடலுக்குள்ளேநாவைவளைத்துஏதேதோபிதற்றுகின்றாய்.ஈதென்ன சூதா?-விரல்உரலானால்உரீல்எப்படியாகும்?.இந்தக்குரங்குகளையும்சிறுமனிதரையும்அழித்து விடமாட்டேடனா?சீதைகாரணமாகநான்தோல்வியுற்றேனானால்ஐயா,நீஎன்பெயரைமாற்றிக் கூப்பிடு.இராமன்மட்டுமன்று,ஆலாலவிடத்தையருந்தியபாமசிவனேவந்தாலும்அந்த 


225 


226 


நஞ்சைப்போல்என்அம்புகளையெடுத்துவிழுங்கிவிடமுடியாது.அாக்கரைக்கண்டுஓடி யொளியும்மனிதருக்குஅஞ்சவேண்டுமென்கிறாய்,அதுவுமல்லாமல்அந்தமனிதரைக் கண்டுபயப்படும்குரங்குகளுக்கும்அஞ்சவேண்டுமென்கிறாய்.இவ்வுபதேசம்-மிக நன்றாயிருக்கிறது!இந்தக்கோழைத்தனமானஅறிவைநீஎங்கேவைத்திருந்தாய்? *அற்பமனிதனிடம்அடைக்கலம்புகுந்தவீடணன்போலநீயும்ஆளைச்சுற்றிப் பாார்மல்வாயில்வந்தபடியெல்லாம்அளக்கிறாயே! 

என்று 
பழித்துக் 
கூறுதல் 
, 


8 
- 
வது 


இராகம் 
: 
தோடி 
தாளம் 
: 
ஆதி 


:சரிகாமபாதநிச் அ.:ச்நிதபமகாரிச 


மேளம். 


பல்லவி 


எங்கே 
வைத்திருந்தாய் 
இந்த 
ஏழைமதி 
என்மாலியவானே 


எங்கே. 


அனுபல்லவி 


அங்கேபோனவிபீஷணன்போலே-ஆளைச்சுற்றிப்பாராமல்அளக்கிறாய்ஒருகாலே 


எங்கே 
. 


சரணம் 


1.ஆயிரம்வெள்ளம்சேனைஉண்டிதை-அறியாதவர்இங்கேஎவர்தாமோ அல்லதொருசிறுமுள்ளுக்குத்தினால்-அதுகொண்டென்னபெருமலைநோமோ மாயமோஇந்தக்காட்டுப்பூச்சிகள்--வல்அரக்கர்படைக்கெதிராமோ வாயைமூடடாபேயாஉனக்கென்ன-வயதுசெல்லச்செல்லமதிதான்கெட்டுப்போமோ எங்கே. 2.வழுக்குமோமாயனுக்கும்என்கணை-மணியோமார்பிலிடும்சவ்வாதோ மதித்தகைலாசம்எடுத்தநான்இந்த-மனிதரைப்பொருதச்சஞ்சலம்ஏதோ உழக்கிலேகிழக்கும்மேற்குங்காட்டி-உறுக்கிறாய்இதென்னசூதோ உடற்குள்ளேநாவளைக்கிறாய்விரல்-உரல்ஆனால்உரல்எப்படிஆகாதோ 

எங்கே: 3.அதஞ்செய்யேனோசீதையால்இளைத்தால்நீ--அழைஐயாஎன்னைப்பேர்மாற்றி ஆலகாலவிஷமோசிவனுக்கும்என்-அம்பைவிழுங்கப்போமோகளைஆற்றி பதுங்கிராக்ஷதர்முன்பயப்படும்நரருக்குப்-பயப்படச்சொன்னாய்பயங்கரம்ஏற்றிப் பயப்படும்நரர்கீழேபயப்படுங்குரங்குக்கும்-பயப்படச்சொன்னாய்இதுவெகுநேர்த்தி எங்கே. 


ப 
. 


பாதாநிபதாமாபாக 


ம 


| 
தா 


தாரிச் 
நீ 
தா 


எங்கேவை 


த்திருந் 


தா 


ய் 
இந் 


227 . 


காரிசா-ச்நிதாதநிசா;-நிச் 


தபத-|நீதம 


கரிசரி|| 


228 


ஏ 


ழைம-தி 


என் 


னே 


-மா 


// 


பா 


கம 


பாதாநிபதா-மாபாகம 

க 
ம 
- 
| 
தா 
எங் 
கே 
வை 
. த்-திருந் 





ய் 


|தாநீரிச்தா 


பாதாநிச்நிததா;-பக 

தா;-பக(மா 

| 
மா 
; 
தா 
தா அங்கேபோ 

ஷணன் 


ன 


போ 


லே 


2. 


பாதாதநிசாரிச்நி-த.பகமாபா 


; 
- 
தா 
தா 


|தநிச்ரிச்தா 


- 


அங்கேபோ 


ன 


ஷ,ணன் 


போ 


லே 


*நிக்ரரிச்ா-ச்நிநிததநிசா;-நிச்நிதமத-நீதமகரிசரி| 
ளைச் 
சுற்றிப் 
பா 
. 
ரா 
. 

மல் 

-அ ளக்கிறாய் 


கட் 


{" 


“ 
எங்கே 
” 
பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


}| 


பா;மாபா;; 


|மா 


|தாநீநிச்தா 


தா 


யி 
ரம் 


வெள் 


ளம் 


னை 
- 


டி 


தை 


சா 


சாசா 


ரி 


|;-நிசாரிச்நி 


|தாநீரிச்தா 


|| 


அறியா 


வர் 


இங்கே 


எவர் 
தா 


மோ 


| 


காதாதா-க்ா அல்லதொ 


ரிரிச்ரிக்|,ரி-ரி.க்ரீசா|ச்நி 

சா|ச்நிதாநீசா று 

-முள்ளுக்குத் தி 


தொ 
- 
ரு 


ை 


ல 


ச் 
நிதா 


; 

ச்சு 
- 
1 
நி 

தநிசாநிதபத-|நீதம 
அது 
கொ 
ண் 
-டென்ன 
பொரு 

ம.லைநோ 

மோ 


க 


ப 


,.பாமபாமதாததநிநித,தநிச்ச்ரிச்நி-|தத 

தா மாயமோ.-இந்தக்காட்டுப்பூச்சிகள் வல்லரக்கர்படைக்கெதிராமோ 


R 


தாதரிக்ரரிக்ரி-ச்க்கரிச்நி 

த 


நி 


|நி,ச்ரிசநிதநி வயதுசெல்லச்செல்ல 


வாயைமூடடா 

பே 


னக் 
கென்ன 


229 , 



ச் 
நிதம 


க. 


ரி 


230 


மீதிதான்கெட்டுப்போ 


- 


கம 


(6) 


"எங்கேபல்லவியைப்பாடிநிறுத்தவும் 


| 


8 


40 


நாம் 


முதல்நாட்போரில்இராமனோடுபோர்செய்து,உடல்வலிவும்ஊக்கமுங்குறைந்துமுடியும்வாளுமிழந்துதோல்வியுற்று வந்தஇராவணன்,தன்பாட்டனானமாலியவானிடம்தான்பட்டதுன்பங்களெல்லாவற்றையுங்கூறவே,அவன்,இது தான்தக்கசமயம்,சீதையைவிட்டுவிடுஎன்றுசொல்லிக்கொண்டிருக்கும்போது,மகோதான்வந்து“மின்மினிப் பூச்சியின்வெளிச்சத்தைக்கண்டுஇருள்விலகுமா?மனிதர்க்கும்குரங்குகட்கும்நாம்பயப்படுவோமா? பிறர்க்குஅஞ்சிவாழுங்குடியா?எலிவேட்டைக்குத்தவில்அடிக்கவேண்டுமா?வெள்ளியங்கிரியைநீபெயர்த் தெடுத்ததும்பொய்யா?முதற்கடவுளர்மூவரும்இன்னும்உன்பெயரைக்கேட்டுக்கலக்கமடைகிறார்களே!! ஒருகாரியத்தைத்தொடங்கினால்அதுமுடியும்வரைஉறுதியாகநிற்பதுதான்திறமையாகுமன்றிஇடை யிலேதளர்ச்சிகாட்டுவதுவீரமாகுமா?இவ்வளவுஎளிமையைக்கண்டால்எல்லோரும்பழிக்க 

ட்டார்களா?அதுவும்மாட்டார்களா?அதுவுமல்லாமல்ஒருநொடிப்பொழுதில்குரங்குகளெல்லாம்வந்துஇலங்கையை 


யழித்துவிடாதா?ஊக்கத்திற்சிறந்தவனே!மூன்றுலகத்தும்ஆட்சிசெலுத்தும்இராவணேச் வரா!தம்பிகும்பகர்ணனையழைத்துநீபோய்,மனிதரென்றுங்குாங்கென்றும்சொல்லப்படு- கின்றபெயரும்இல்லாதபடிஅழித்துவிட்டுவாஎன்றுசொன்னாற்போதுமே!அங்ஙனஞ் சொல்லாமல்என்இந்தயோசனைசெய்யவேண்டும்?-இந்தமாலியவான்சொல்லைக் கேட்டால்எல்லாந்துன்பமாகவேமுடியும்.ஆதலால்அவன்சொல்லைக்கேட்க 

என்றுஇராவணன்மனத்தைக்கலைத்தல்கூறப்படுகின்றது. 


க 


லாகாது 


இராகம்:கல்யாணி 


65 
- 
வது 


ஆ.:சரிகாமபதாநிச் 

:ச்நிதாபமகரிச 


தானம்,:திரிபுடை 


மேளம் 


பல்லவி 


இந்தயோசனைஏன்ஐயாமாலியவான்சொல் 
எல்லாம் 
அவலந்தான் 
ஐயா 


இந்த 


அனுபல்லவி 


விந்தைமின்மினிப்பூச்சிவெளிச்சத்துக்கிருள்போமோ அந்தமானிடர்க்கும்வானரர்க்கும்பயந்தநாமோ 


இந்த.க 


சரணம் 


232 


1.மெத்தப்பயந்தகுடியோ-ஐயையோஎலிவேட்டைக்குந்தவில்அடியோ பற்றிக்கயிலையைநீபறித்தெடுத்ததும்பொய்யோ கர்த்தர்மூவரும்இன்னம்கலங்கிறார் 

உனக்கையோ 


இந்த 


தளர்ச்சிசொல்வதோவீரம்--ஒன்றைப்பிடித்தால்சாதிப்பதல்லோபாரம் இளக்காரங்கண்டால்உன்னைஎங்கெங்கும்பழிக்காதோ நுளைக்குரங்கிலங்கையைநொடிக்குள்ளேஅழிக்காதோ 

இந்த 
. 


3.கெம்பீரம்தன்னில்மீசரா-மூன்றுலகும்கெடிபெற்றராவணேஸ்வரா 

கும்பல்மனிதர்என்றும்குரங்கென்றும்பேர்எடாமல் தம்பிகும்பகன்னாநீசதையென்றுசொல்லிடாமல் 


இந்த 
. 


ப 
. 


1.; 


தபம 


ரி 


| 


சரி 


ப 


இந்த 


யோ சனை 


ன 
ஐ 


கா 


| 


பம 
பா 


| 


மபா 


I 


மா 


லி 


நி 


தபதப 


S 


ரி 


| 


நிரிக 
. 
தபம 


சொல் 


எல்லாம் 


அவலந் 


தான்ஐ 


- 


யா 


2. 
; 
, 
த 
ப 
ம 


|| 


கமபதநிதபம 


| 


கரிசநிசரி 


| 


இந்த 


யோ 


னை 


ஏ 


காம 


| 


ப 
ம 
பா 
" 


| 


பதர்பதநிச்நி 


um 


LONT 


லி 


| 


நிதபமபாதபமா 
சொல் 

எல்லாம் 


ரி 
கதபம 


-5 


அவலங் 


30 


; 


ப 


233 


தபபா பம 

த 


அ.ப.1. 


தபபாபமகா 


| 


234 


5 . 


விந்தை 


மின்மினிப் 


ச் 


மாப 


| 


போமோ 


துக்கிருள் 


வெளிச்சத் 


2.பதநிச்சாரிநி 


நிச்தாச்நி 


மின் 


மினிப் 


பூ 


ச் 
சி 


விந்தை 


- 


ச் 


II 


பமகாம 


| 


தா 


வெளிச் 
சத் 


துக்கிருள் 


போ 

மோ 


| 


| 


சாச் 
நிதா 


தபதா 


த 


|| 


மானி 


டர்க்கும் 


த 


- 


| 


க 


நீத 


ம 


நிரிச் 
நிதா 
பா 

ரர்க் 
கும் 


வா 


நர் 


ன 


ப 
யந்த 


} 


இந்தயோசனை”பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


( 
மோ 


கா 


ப 


|| 


மெத்தப் 


.. 


குடி 


கா 


கபா 

LDLUIT 


மகா 


I 


யோ 


ஐ 


யை 


யோ 


, 


சாரி.கநித 


- 
1 


பா 
; 
த 


மகா 


| 


ப 


எலி 


வே 


ட் 
- 
டை 


சி. 


குந் 


சாநிரிகதபம 


| 


க 


ப 


/ 


த-வில 


டி 
. 


யோ 


பற்றிக்கயிலையை நீ 

;பறித்தெடுத்ததும் 

டுத்ததும்பொய்யோ *கர்த்தர் 

| மூவரும் 

| இன்னங்கலங்கிறார் 

| உனக் கையோ 

|| 


2 


இந்த 
. 
) 


235 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


-236 


41 


இராமனுடையகட்டளையால்தன்னையழைத்துப்போகவந்தவிபீஷணனைப்பார்த்து,கும்பகர்ணன்“தம்பீ,விபீஷணா நல்லோர்எல்லோராலும்பாராட்டத்தகுந்தசிறந்தகுணங்களைஅணிகலமாகப்பூண்டவனே,நீஇராமனிடம்அடைக் கலம்புகுந்ததும்,அவனால்அபயமும்அரசும்பெற்றதுங்கேட்டுமகிழ்ந்தேன்.புலத்தியன்மாபுஉன்னால்புகழ்பெற்று விளங்குமென்றும்,சம்குலத்துப்பிறந்தோர்களில்இராமன்அம்புக்குத்தப்பிப்பிழைப்பார்ஒருவர்உண்டென்றும், இங்கேவிறந்தவரெல்லோரும்முத்திக்கரைசேரும்படிஅவர்களுக்குநீஎள்ளுந்தண்ணீரும்இறைப்பாயென்றும் எண்ணியிருந்தேன்.நீசரியைகிரியையோகம்ஞானம்என்னும்நான்குபதவிகளையும்,என்றும்இறவா மல்இருக்கும்வரத்தையும்பெற்றாய்.நாங்கள்நாகவாழ்க்கையைமேற்கொண்டோம். .மேலேகூற்று வன்நிற்கின்றான்.எதிரில்இராமன்நிற்கின்றான்.காலமுடிவிற்கேற்பஊழ்வினையும்ஒத்துநிற் கின்றது.காலனூர்எமக்கும்இலங்கைநகாம் உனக்கும்இருக்கின்றன.ஒழுக்கத்திற்சிறந்தவ ரானஇராமனும்தம்பியும்தங்கள்உயிரைவிடநேர்ந்தாலும்உன்னைக்கைவிடமாட்டார்கள். அங்ஙனமிருக்க,நீகனியைத்தின்பதைவிட்டுக்காயைத்தின்னலாமா??.போர்க்கோலம் பூண்டுநிற்கும்என்னைஅழைக்கிறாய்,நான்அதற்குஉடன்படுவேனா?இராமனும் 


தம்பியும்பார்த்துநிற்கவேகுரங்குக்கூட்டங்களைஅழித்துஒழிக்காமல்விடுவேனோ? இதுகாறும்என்னைவளர்த்துவந்தவனைத்தனியேவிட்டுஇராமனிடம்வந்துபழிச் 
சொல்லை 
யேற்கமாட்டேன் 
என்னை 
நம்பியிருக்கின்ற 
- 
அண்ணனோடு 
யானும் இறப்பதேயல்லாமல்கண்டார்நகைக்கும்படிமனிதரைக்கும்பிட்டுவாழ்வுமாட் டேன்.நீஇராமனைஅடுத்துப்பாவங்களைப்போக்கிநின்றாயே!அடபேயா, அமுதம் உண்ணும்வாயால்யாரேனும்நஞ்சையுண்பார்களா?நீஎதற் காகஇங்குவந்தாய்?அவர்களிடம்விரைந்துசெல். 
நீ 
செய்யத்தக்க 

காரியம் 
அதுவேஎன்றுஅறிவுகூறுதல். 


இராகம் 
: 
சங்கராபரணம் 


சரிகமபதர்நிச் 
ச் 
நிதாபமக 

மகா 
ச 


{ 


29 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


தாளம்:சாய்ப்பு 


பல்லவி 


ஏன்வந்தாய்தம்பிவிபீஷணாநல்லோர். 
எவர்க்கும் 
அதிக 
குண 
பூஷணா 


ஏன். 


அனுபல்லவி 


ஆனந்த 
ராமனை 
அடுத்தாய் 
வினைவிடுத்தாய் அமிர்தம்உண்கிறவாயால்விஷம்உண்பார்களோபேயா 


ஏன். 


237 


சரணம் 


238 


1..அங்கேபோனதும்அபயம்பெற்றதும்லங்கை அரசுபெற்றதுங்கண்டுவருந்தேனே வங்கிசமும்புலத்தியன்பேரும்விளங்கும்உன்னால் வந்துகொடுத்தாயென்றுபொருந்தேனே தங்குமென்குலத்திலேராமன்அம்புக்கொருவர் தப்புவார்என்றெண்ணியிருந்தேனே இங்கேஇறந்தவர்கள்எல்லோருங்கரையேற எள்ளுந்தண்ணீரும்நீஇறைப்பாயென்றிருந்தேனே 


ஏன 


2. 


நாலுபதமுங்கொண்டாய்சிரஞ்சீவியுங்கொண்டாய் நாங்கள்நரகங்கொண்டோம்ஒருகாலே மேலேகூற்றுவன்நின்றான்ராமனும்எதிர்நின்றான் விதியும்நின்றதுகாலமுடிவாலே சீலம்உள்ளவர்அவர்தங்கள்உயிர்விட்டாலும் தெறிக்கவிடார்உன்னைப்புவிமேலே காலன்ஊர்எமக்குண்டுஇலங்கையூர்உனக்குண்டு கனியைத்தின்பதைவிட்டுக்காயைத்தின்பதுபோலே 


ஏன். 


3.அம்புபோற்சுறுக்காநீஅவரைச்சேர்வதேகாரியம் 

அழைக்கிறாய்சம்மதப்படுவேனோ தம்பியும்ராமனும்நிற்கக்குரங்கைஎல்லாம் சதையாமல்வதையாமல்விடுவேனோ வம்புக்கிடமாஎன்னைவளர்த்தானைக்கைவிட்டங்கே வந்தயகீர்த்தியைத்தொடுவேனோ நம்புந்தமயனோடேநானும்இறப்பதல்லால் நாலுபேரும்நகைக்கநரரைக்கும்பிடுவேனோ 


ஏன் 


ப.1.;மா; 


கா.;மா 


| 


, 


வ 


ந் 
தாய் 


தம் 


பி 


சாக்ரரி 


ரீசா 
சா 
; 


நீ 
சா 
தா 


- 


சா 


பீ 


. 


ஷ 


ல் 


லோர் 


C 


;மாபா 


; 


| 


நீ 
சாதா 


நீ 
சாரீ 
; 


| 


ம் 


திக் 


ண 


சா 
; 
; 


ச் 
நி 
தா 
பா 
; 


|| 


மா 
பா 


மா 


காரீசா; 


*289 


ஷ 


(C 


2,;மா; 


பமகரிசரிக.ம.| 


; 


== 


மா 
பா 
தா 


240 


என் 


வந் 


தா 


தம் 


வி 


ச்ரிக்ம்க்ரி 


;ச்ா 


| 


! 


11 


9 


ஷ 


ல் 


லோர் 


டை 


மாபா 


தாநீசா; 


நிரிச்நிச் 


சாரீ 
; 


| 


வர் 


க்கும் 
அ 


தி 


ன 


சா 
; 


ரி 


ச் 
நிதா 
பா 


; 


| 


மபதநிச்ரி 


ச் 
நிதபமகரிச 


ை 


பூ 


ஷ 


ரி 
க 
. 
மா 
; 


கா;மா 


பா 


= 


நீசாநீ 


ஏன் 


வந்தாய் 


தம் 


சாதா 
நீ 
; 


சா 

; 


5" 


} 


பீ 


ஷ 


ை 


தா;பா 


பபமகமா 


பதநீசா; 


ன 
ந்த 


ர 


m 


கன 


31 


- 


சாரிக்ரீச் 


;சா 


அடுத் 


தா 


ய்வி 


னைவி 


டுத்தாய் 


;மாபா 


சா 
நீ 
தா 


| 


ப 


அமிர் 


தம் 


உண் 


கிற 


வா 


யா 


;ச்ாசா 


நீதாபாமா 


| 


காமாபா 


-- 


காரீசா 


|| 


ல் 
விஷம் 


ண் 
பா 


ர் 


க ளோ 


13 


* 
/ 


{" 


“ஏன்வந்தாய்தம்பி பல்லவியைப்பாடிநிறுத்தவும் 


* 
மா 
; 


பா,;யமகா 


காமாரீ 


ப.UP 


L 


கே 


போ 


100 


தும் 


241 


கரிசசா 


// 


நீ ;சா; 


|| 


பத்பதில் 


சா 


பழ 


242 


யம்..பெ 


ச 


a 


ம் 


லங்கை 


பனIs: 


கா.மபகாமா 


ம 


கா;கா; 


=== 


க 
மா 
மா ; 


| 


பெற் 


ற 


100ச. 


- 


ரீ 
கா 
மா 


பா;மா; 


| 


பாதாபா 


வருந் 


தே 


னே 


தாதாபா; 


பபமகமா 


T 


--- 


வ 


ஐ 


மும் 


ச 


4-ல 


யன் 


ஸ்தி 


;சா 


S. 


நீ 
- 
சா 
தா 


சா 


; 


|| 


i 
! 


பே 


ரும் 


வி 


ளங் 
கு 


ம் 


உன் 


ை 


பாபா: 


தாநீசா; 


| 


பதி 


தா 


ல 


ங் 


கொ 
- 


டுத் 
தா 


யென்று 


சாசா 


ரி 


ச்நிதாபாமா 


காமாபா 


கா- 
ரீ 
சா 
; 


பொ 
ருந் 


தே 


னே 


தாபா 


மா 


கா.ரீசாநீ 


| 


கா 


ரீ 


நீ 


--- 


தாநீசா. 


| 


தங்கும்என் 


குலத்திலே 


ராமன்அம் 


புக்கொருவர் 


சாபா மா 


கா 
ம 
ப 

கா 


ரீ 


| 


மாபா 


;மாபா 


தப்புவார் 


றெண்ணி 


இருந்தே 


னே 


மாகாமா 


பா.தாநீசா 


க்ர 
ரீ 


-- 


சாதாநீசா 


இங்கேஇ 


றந்தவர்கள் 


எல்லோருங் 


க 


ரையேற 


சா 
பா 
தா 
நீ 


சா 
தா 


மாகாசா 


எள் 
பூந் 
தண் 


ணி 


ரும்நீ 


இறைப்பாய் 


என் 
றி 
ருந் 
தே 


கா 


“ 
ஏன் 
வந்தாய் 
தம்பி 
” 
பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


னே 


243 


42 


244 


லாது 
. 


அண்ணனுக்காகஉயிர்விடுவேனேயன்றிஇராமனைக்கும்பிட்டுவாழமாட்டேன்”என்றகும்பகர்ணனைநோக்கி அண்ணே,கும்பகர்ணா,உன்சொற்களைக்கேட்கவும்உன்னோடுநட்புக்கொள்ளவும்விரும்பிஇராமர் என்னை யனுப்பினார்.இஃது-உண்மை.-எப்படியும்தருமமேதலைகாக்கும்.நம்மனத்திற்குஒவ்வாதஇராவணனை ஒழிக்கவேண்டும்.பழிச்சொல்வளர்கின்றது.பிறர்மனைவியைவிரும்புங்கொடியவனோடுகூடிவாழ் வதைக்காட்டிலும்தீவினைவேறுண்டோ?நாம்பிறந்தநான்மறைபயின்றகுலமும்நமதுவலிமையும் தொலையும்படியெண்ணுவதுஎன்னசூழ்ச்சி?இராமருடையபடைகளுக்குமுன் நமதுபடைவெல் 

கடலிற்பெருங்காயம்உரைத்தால்என்னபயனுண்டு?பரசுராமன்தன்தாய்செய்த தவறுகண்டுஅதற்குப்பரிகாரமாகஅவள்தலையையறுத்தான்.பிரமன்செய்தபிழைகண்டு பரமசிவன்அவன்தலையைக்கொய்தான்.அண்ணனாயினும்தம்பியாயினும்தகாதவழியிற் சென்றால்உடம்பில்தோன்றியகழலையை.அறுத்தெறிவதுபோலஅவர்களைஅப்பொழுதே ஒறுத்துஒதுக்காமல்அவர்களுக்காகஉயிர்கொடுப்பதில்என்னநன்மையுண்டு?குறித்த காலம்வரைநீஉறங்கியெழுந்தால்இந்தவுலகமுழுதும்அழிப்பாய்.ஏதோஇடை யில்எழுந்துவிட்டாய்.இராமருடையஒப்பற்றகோதண்டத்திற்குமுன்னேநீயும் அண்ணனும்நிற்கமுடியாது.ஆதலால்என்சொல்லைக்கேள். இராமரைச் சேர்ந்து,வாழ்.இத்தீயபிறப்பும்ஒழியும். 
மறுமையில் 
பரம்பதமுங் கிடைக்கும்.இதுபோலநல்லசமயங்கிடைப்பதுஅரிது.எனக்குத் தந்தஇலங்கையாசைநான்உனக்குத் 

நான்உனக்குத்தருவேன். 
நீயிட்ட 
ஏவலையுஞ் செய்வேன்.என்சொல்லைத்தட்டாதே” 

என்றுவிபீஷணன்நீதிகூறுதல். 


இராகம்:காம்போதி 


28-வதுமேளத்திற் 


சரிகமபதச் ச்நிதபமகரிச 


தாளம் 


பிறந்தது 
. 


. 


பல்லவி 


என்வார்த்தைதனைக்கேள்அண்ணேகும்பகர்ணா இராமரைச்சேர்ந்துவாழ்அண்ணே 


என. 


அனுபல்லவி உன்வார்த்தைகேட்கஉன்னைஉகந்தனுப்பினார்என்னை உண்மைபார்ஆனமட்டும்தர்மமேதலைக்கட்டும் 


என 


சரணம் 


1. 


மனத்துக்காகாதராவணனைஒழிக்கவேணும் வளருதேஅபவாதகம் அனர்த்தமாம்பரதாரத்துரோகியுடனேசேர்ந்தால் அதைவிடஉண்டோபாதகம் செனித்தநமதுவேதகுலமும்பலமும்போகச் சிந்திப்பதென்னதோதகம் கனத்தராமர்படைமுன்நமதுபடைவெல்லுமோ கடலிலேபெருங்காயங்கரைத்தால்உண்டோசாதகம் 


என். 


245 


2 
. 


246 


அடைவானதாய்தலையைப்பிழையால்பரசுராமன் அரிந்தானேபரிகாரம் திடமாம்.பிதாவைக்கூடப்பிழைகண்டுசிவன்பண்டு சிரங்கொய்ததல்லோவீரம் நடவாநடைநடந்தால்அண்ணன்தம்பியைக்கூட நறுக்கவேணும்அந்நேரம் உடலிற்புரைகழலைஅறுத்தெறிவாரைப்போல ஒழிக்கவேணுமல்லாமல்உயிர்கொடுத்தென்னசாரம் 


எy 


3.உனக்குள்ளகாலமெல்லாம்உறங்கிக்கிடந்தால்இந்த உலகம்இனிமேற்கட்டாதே தனித்தகோதண்டமுன்னேஅண்ணனும்நீயும்எங்கே தலைவிதிதப்பஒட்டாதே வினைப்பிறவியும்தீரும்வந்தால்முத்தியுஞ்சேரும் வேளையிதுபோல்கிட்டாதே எனக்குத்தந்தலங்கையைஉனக்குத்தந்துநீசொன்ன ஏவலுங்கேட்கிறேன்இனியாகிலுந்தட்டாதே 


எனக்குத்த்தோல்லையைகேனக்குத்தந்துசொன்ன 


என 


ப. 


1.; 


த 
நித 


|த 


நித-ப பத 


தச் 
நி 
நி 
த 
- 
தா 
தா 
தப என்வா.ர்த்தை-தனை க்கே 


A .S 


வா 


அண்ணே 


| 


சா 
ச் 
நி 
நி 
தபா 


கர்ணா 


பச்தா 
பா 


பமகாரீரிகரிச 


|ரீ 


பமகாமகரீசா|சபதாசா; 


| 


ம 
னைச் 
. 
சேர்ந் 
து 
வா 


ழ் 


அண்ணே 


பதச்ரிக்ம்க்ரிசாச்நிநிதமாபதநித|தநி 

ச்நி த 
. 
ர்த்தை 
- னை 

ள் 


பத 

பபத| அண்ணேகும் 


எனவா 


சா 
ச் 


நி 
நி 
த 
பா 


பகர் 


பச் 
த 
பா பமகாரீரிகரிச|ரீ 
ப 
மகாமகரீசா 
| 
ச 
ப 
தா 
சா மனைச்சே 
ர்ந்து 
வா 

ழ் 

அண்ணே 


அ.ப.1.; 


மபாதா-சாசாச்ரிக் உன்வார்த்தை-கேட்கஉன்னை 


| 
ம்ரி 
- 
ரி 
க்ரி 
ச் 
ச் 
ச் 
த 
ரிச்நீதா 
; 
நி 
த 
| 

கந்தனுப் 
பி 


என 


247 


248 


2. 
நிபா 


ம 


பச 


தாசாசாபதச்ரிக்ம்க்ரிச்ரிகாமிக்ரீக்ரிச்சா| ன்வார்த்தைகேட்கஉன் கன 

உ 
கந்தனுப் 
, 


னை 


த 


பி 


ர் 


என்னை 


(0 


க்ரிசாச்நிநிதமாபா,தசாசாச்நிதாபா 

த-சாசாச்நிதாபாபமமககமபநி ண்மைபார்ஆனமட்டு 

மே த 
லைக் 
கட்டும் 


ம 


தர்ம 


என்வார்த்தைதனைக்சேள்”பல்லவியைப்பாடிநிறுத்தவும் 


} 


பதசா 
நீ 
தா 

நீதா;-தா-நித மனத்துக்காகா 


பப |நிப-பதபபதநிநிதபாபா) 

வணனை.ஒ*ழிக்க.வேணும் 


கமபதநீதா;-நிதநிபபா 


- 


|பமகமபா,தநிதபா ப 


வளரு 


தே 


தகம் 


1-த்ரோ 

. 
கியுட 


மகபாதாசாசாச்ரிக் 


ம 


ம்ரி-ரிக்ரிச்சாச்தரிச்நிதபா. 

னே,சே 


னர்த்தம் 
ஆம்ப 
ரதா 
. 


32 


தா 


தகரிசா-ச்நிநிதமாபா 


தசா-மபதச்தப்பமகாரீகரிசா|| 


- 


ல் 


தை 


உண்டோ 


கம் 


தச்ச்நிதநிதபதபதரிச்நிதபப செனித்தநமதுவேத-குலமும்பல.மும்போக 


- 
ப 
ப 
. 
பநி 
த 
ப 
மாகம 
ச் 
சிந்திப்ப 
. 
தென் 


ப 


க 


மபாமா.பா; 


// 


- 
தோ 


தகம் 


சி. 


ம 


பதமபதச்ரி 

த 

-பதரிச்நிதமாபதசா கனத்தராமர்படைமுன்-நமதுபடைவெல்லுமோ 
கடலிலே 
பெருங்கா .யம் 


- 


| 


ப 


த 


தாப 


கரைத்தால்உண்டோசாத 


249. 


250 


( 


நிதாம 
( 
கம் 


} * 


என்வார்த்தைதனைக்கேள்”பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


43 


இந்திரசித்துவிட்டநாகபாசக்கணையால்இலக்குவனும்அநுமன்சுக்கிரீவன்முதலானவானரவீரர்களும்மயங்கிக்கிடப்பது கண்டுஇராமன்பலவாறுவருந்தி,செய்வதுஇன்னதெனத்தெரியாமல்திகைத்துநிற்கும்போது,பெரியதிருவடியென்று சொல்லப்படுங்கருடன், வந்தமையால்நாகபாசம்சிதறிப்போயிற்று.கட்டுண்டு மயங்கிக்கிடந்தார்அனைவரும் உறங்கியெழுந்தவர்போல்உவகையோடுஎழுந்தனர்.அப்போதுஇராமன்வியப்புற்று,அருகில்நின்றகருடனைப் பார்த்து“ஐயா,எங்கள்அருந்தவப்பயன்போல்தக்கஅமயத்தில்வந்துஉயிரும்வாழ்வும்நல்கியநீயார்" என்றபோது,"என்வரலாற்றைப்பின்புகூறுவேன்.தேவர்களுடையவேண்டுகோளுக்கிரங்கிஅயோத்தி நகரில்அவதரித்தஐயனே,உனதுபெருமைகளைஅறிந்துசொல்லவேண்டுமென்றால்ஆயிரம்நாப்படைத்த ஆதிசேடனாலும்இயலாது.-பிரமன்முதலியதேவர்களைப்பெற்றெடுப்பவனும்அவர்கட்குஅறம் பொருள்இன்பம்வீடுஎன்னும்உறுதிப்பொருள்களைத்தருந்தலைவனும்நீயேயாவாய்.உனக்குப் பிறர்உதவியும்வேண்டுவதில்லை.எல்லாவுலகங்களையும்உன்வயிற்றில்ஒடுக்குவாய். 
மீண்டும் வெளிப்படுத்துவாய்.இந்தவல்லமைவேறுஎவருக்கும்இல்லை.உலகத்திற்கெல்லாம்முதலும் நடுவும்முடிவுமாகிஎள்ளும்எண்ணெயும்போலஎங்கும்நிறைந்திருக்கின்றாய், அப்படி 


யிருந்தும்இவ்வுலகத்தில்உனக்குப்பகைவர்ஒருவர்உண்டென்றுவில்லெடுத்துவிளை யாடவந்ததுஎன்னகாரணமோ?நான்மறைகளும்உன்னுடையபெருமையைஅறி யாமல்ஓலமிடுகின்றனவே!நான்உனதுபுகழையெடுத்துரைக்கமுடியுமா?முத் தொழிலும்முக்குணமும்முச்சுடரும்முப்பொழுதும்முப்பொருளுமாகிநின்ற மூர்த்தியே,இராமா,அன்பர்களுடையஆசாபாசங்களைஅறுக்கும்உனக்கு இந்தநாகபாசத்தையொழிப்பதுஅரியதாகுமோ என்று,கருடன் 

இராமனைத்துதித்தல்கூறப்படுகின்றது. 


இராகம்: !அசாவேரி 


. 


சரிமப்தச் அ.:ச்நிச்பாதமபரிகாரிசா 


8 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


தாளம் 


. 


பல்லவி 


அய்யனேஉன்மகிமையைஅறிந்துசொல்லவேணும்என்றால் ஆதிசேடனுக்கும்வருமோ. 


அய்யனே 


அனுபல்லவி 


துய்யனேகாத்தருள்செய்மெய்யனேஎனத்தேவர் தோத்திரம்செய்திடஒருஅயோத்திநகரினில்வந்த 


அய்யனே 


251 


எடுத்து 
விளையாட வந்ததேது எங்கள் 

. 


சரணம் 


252 


1.பிரமாதிதேவர்களைப்பெறுவானும்நீயவர்க்குப் 

பெருமானும்நீஉனக்குஒருவர்நேரா தருமாதிபதவிகளைத்தருவானும்நீயுனக்குத் தாவேணதென்னகோசலைகுமாராஎங்கள் 


அய்யனே 


- 


உலகெல்லாம்உன்வயிற்றில்ஒடுக்குவாய்விடுப்பாய்பின் ஒருவருக்குண்டோஇந்தப்பெரியதிராணி தலைவனேஉனக்கொருவர்பலம்வேணும்என்பதென்னோ சத்தியமோநித்தியகோதண்டபாணிஎங்கள் 


அய்யனே 


3.ஆதிநடுமுடிவாகிஎள்ளும்எண்ணெயும்போலே 

அங்கெங்கும்நிறைந்தாயேநீஇப்போது மேதினியிலேஉனக்கும்எதிர்ஒருவர்உண்டென் 


அய்யனே 


4 
. 


ஆரணங்கள்கூடவுந்தன்காரணங்கள்அறியாமல் அலறுகையால்அகிலலோகமித்திரனே நாரணனேஅகண்டபரிபூரணனேஉன்கீர்த்தி நான்உரைக்கமுடியுமோராமபத்திரனேஎங்கள் 


அய்யனே 


5.முத்தொழிலும்முக்குணமும்முச்சுடருமுப்பொழுதும் 

முப்பொருளும்ஆகிநின்றமூர்த்திராமா பத்தர்ஆசாபாசந்தொலைக்கும்உ.னக்கொருநாக பாசந்தொலைத்திடுவதுபிரயாசம்ஆமாஎங்கள் 


அய்யனே 


சரிபாமா 


பாபாபாதநிதாபபமம்பாதபடபம ரீகாகாகரிசா|| கிமையை 

அறிந்துசொல்ல 
வே 
ணும் 
என 
ற 


அய்யனேஉன் 


ம 


சா. 


ரி 
- 
ம 
பா 
, 


| 
மரிகரி 
சா 
; 


ல 


சே 


னுக் 
கும் 


வருமோ 


அ.ப. 


பாதபதா 


| 


க்ரிரிச்ரிச்ரிநி.சாசா 


துய்ய.னே-காத்தருள்செய் 


மெய்ய 
. 
னே 


T 


னத்தேவ 


* 


பதாரிசா 


|தநிதப-மமர்பதபமா-பதபதபமரீகளி|| 

-அயோத்திருக-ரில் வந் 


ர் 


தோத்திரம்-செய்தி..டஒ 


253 


சா 


/ 


25-1 


அய்யனேஉன்மகிமையை 
பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
, 


த 


* 


பபபாதப-மாபதபதபமகரி|சா 
ரிரிகரிரிச- 
சா 
ரி 
நி 
சா 
சா பிரமாதி.-தேவ 
வை:ப்-பெறுவா.னும் 

வர் 
க்கு 


ர் 
. 
க 


சரி.மாமா 


பாபாபாதநி 


|தப-மமபதபமபா 


பெருமா 
னும் 


நீ 


னக் 


ருவர்நே 


. 


ரா 


நீயுனக்குத் 


தருமாதிபதவிகளைத் :தருவானும் 

| 
தரவேணதென்னகோ 
1 
; 
சலைகுமா 


II;(அய்யனே) 


ராளங்கள் 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


+இக்குறிசதுசுருதிரிஷபத்தைக்குறிக்கும். 


* 


44 


- 


அத் 


இந்திரசித்துவிட்டபிரமாஸ்திரத்தால்இலக்குவன்.முதலானோர்கட்டுண்டுமயங்கிக்கிடந்ததுகண்டுஇராமன்புலம்பும் போது,தேவர்கள்வானத்தில்நின்று இராமா,உன்னுடையபெருமைஇன்னதென்றுஎவராலும்உரைக்கமுடியுமா? உனதுஉந்திக்கமலத்தில்உதித்தபிரமனால்சரம்அசாம்ஆகியஉலகுஉயிர்கள்யாவும்உண்டாக்கப்பட்டன. தகையநீஇந்தஅரக்கர்களுக்குஅஞ்சுவதுநியாயமா?அல்லதுமாயமா?அறியோம்.அயன்அரிஅரன்என்ற முப்பரம்பொருளும்அவற்றுள்.முதற்பொருளும்நீயேயாவாய்,தாய்தந்தைதம்பியென்னும்உறவுமுறை உனக்கில்லை.அதனையுங்கடந்துஅங்ஙனம்சிலரைஉறவாகக்கருதினமையால்அவர்கட்குநேருந்துன்பங் குறித்துவருந்துகின்றாய்.இந்தமாயவித்தைசெப்பிலுமில்லை.பந்திலுமில்லை.உலகத்தில்தகப்பன்சாமி யென்பவன்நீயே.அத்திமரத்திற்பழுத்திருக்குங்கனிகளைப்போலஅண்டங்கள்பலஉன்திருமேனி யில்அடங்கியுள்ளன.அவற்றுள்ஓர்அண்டத்திற்பிறந்தஅரக்கரென்னும்புழுக்களால்நீதுன்பம் அடையலாமா?இதுசிற்றூரில்செல்வக்கூத்துஆடுவதுபோலுள்ளது.உன்கீர்த்திஎத்தனை பேர்சொன்னாலும்முற்றுப்பெறாது.ஊசிக்கண்ணால்ஆகாயம்பார்ப்பதுபோலும்.அம்ப ரீஷன்பிரகலாதன்முதலானவர்களைஆதரித்துஅருள்நோக்கஞ்செய்தாயே!உன்னையே நம்பியிருக்கின்றஎங்களுக்குஇந்தஅரக்கரால்நடுக்கம்உண்டாகும்படிசெய்யலாமா? உன்தம்பியும்பிழைப்பான்.இவ்வரக்கரெல்லோரும்சண்டமாருதத்தில்அகப்பட்ட சருகுபோல்ஓடுவார்கள்.எம்பெருமானே,நீஇவ்வாறுவருந்தினால்எங்கட்குப் 

புகவிடமேது?தேவர்கூட்டம்உயிர்தரித்திருக்குமா? 

என்றுஇராமனைத்துதித்தல்கூறப்படுகின்றது. 


255 


ரைக்கலாமோ 

ராமா 


இராகம்:பந்துவராளி 


சரிகமபதநிச் 


256 


-51-வது 
( 
- 
மேளம் 
. 

. 


தாளம்:சாய்ப்பு 


ச்நிதபமகரிச 


i 


உனனது 
. 


பல்லவி உன்னதுமகிமைஇன்னதென்றெவராலும் 

அனுபல்லவி நின்ஒருநாபியில்பிரமன்ஒருத்தனாலே நிகரில்சராசரங்கள்சகலமுந்தரலாலே நன்னி-அரக்கருக்குநீபயப்படுவது ஞாயமோசாமிஉன்றன்மாயமோபுவிமேலே 


உனன 


உன்னது 


சரணம் 


1.முப்பரம்பொருளும்ஆய்முப்பரம்பொருளுக்குள் மூலமுதற்பொருளும்ஆவாயே அப்பனும்அன்னையும்தம்பியும்உனக்குண்டோ அவர்கள்வருத்தங்கண்டுநோவாயே இப்படிஉன்சரித்திரம்இதுவேநிலைவரம் என்றால்அதையுங்கூடக்கடந்தாயே செப்பிலும்இல்லைபந்திலும்இல்லைஉன்செயல் சீமையிலேதகப்பன்சாமியென்பதுநீயே 


ன்னது 
. 


கஸ்திஅடையலாமோ 
சிற்றூரிற் 

செல்வக்கூத்துக் 


2.அத்திமரத்தினிலேதொத்தியகனிபோலே 

அண்டம்என்னுங்கனிகள்உன்மேலே தொத்தியிருப்பவற்றுள்ஒருகனியிற்செனித்த 
துஷ்ட 
அரக்கர் 
என்னும் 
புழுவாலே 


33 


காட்டுகிறாய் 
என்ன 
ஒருகாலே உத்தமனேஉன்கீர்த்திஎத்தனைபேர்சொன்னாலும் 
ஊசிக்கண் 
ணாலே 
ஆ 
காசம்பார்க் 
கிறாற்போலே 


உன்னது 


3 


அம்பரீ 
ஷன் 
பிரகலாதன் 
முதலோருக் க்ருளிச்செய்தாயேஅனுக்கிரகநாட்டம் 
நம்பின 
எங்களை 
இந்த 
அரக்கருக்கு 
நடுங்கச் 
செய்ததென்ன 
மாறாட்டம் தம்பியும்பிழைக்கிறான்உன்றனக்கிவர்என்ன சண்டமாருதத்தின்முன்சருகோட்டம் 
எம்பிரானே 
நீநொந்தால் 
எங்களுக் 
கொருகதி இருக்குமோதேவர்என்றும்தரிக்குமோஎங்கள்கூட்டம் 


கா 


மாபாமா 


-- 


தா 
. 
பா 
. 
தா 


OUV 


மகி 


மைபை 


237 


தாபா பாமா 


258 


காமா.கா 


காபாமா 


ப 


;;தா 


ன 


*தென் 


றெவ 


. 


சாநீசா 


தி 


ரைக்க 


-- 


ப.மபா; 


- 


;;பமகம 


{com 


} 


மா 


( 
மோ 


தாசா. 


;தா; 


சா;சா 


| 


- 


மி 


பி 


யில் 


;சா 


;சா 


; 


ப 


ச் 
; 
ச்ா 
; 

லே 


மன் 


ருத் 


. 


;சார் 


கா 


சா 


| 


* 


ரில் 


ப 


தாபா; 


பகமா; 


பா QUI 

லே 


மும் 


. 


தாபாமா 


சா 


நீ 
தா 


| 


நன்னி 


சக் 


நக் 


யப் 


- 


ச் 


பன் 


| 


பமநிதபம 


மாகாரி 


நீதாபா சாமிஉன்றன் 


பாதாம் 


மா 


•மோ 


விமே 


. 


நி 


--- 


உன்னதுமகிமை பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


} 


(லே 


;;பா 


தாபாமா 


| 


மா 


காரிச 


| 


முப் 


ம்ம் 


பொ 


ளும் 


நீ 
சாரீ 
; 


II 


மா 
பா 


ய்முப் 


பரம் 


பொ 


க் 
குள் 


259 


கா, 


நீதாபாமா 


மா 


ரீ 


;பா; 


11 


260 ) 


ளும் 


தற்பொ 


500 
) 


மூ 


- 


மன்-:HT 


பனஓ 


தாபாதா 


யே 


மா 


காரீசாட்; 


பமகா 


னும் 


அன் 


स 


யும் 


நீ;சாரீ 
பி 
யும் 


காமாபா 

ண்டோ 


தம் 


னக் 


:பாசா 


ச் 
நிதா 
பா 
மா 


| 


கா 
மா 
; 


-- 


காரீசா; 


அவர் 


கண் ணடு 


ருத்தம் 


G 


19-12பன19- 


பமகமபா 


நோ 


MO 


;இது=வேநிலை=வரம் 


; 
இப் 
= 
படி ;என்=றால்அ 


உன்ச=ரித்திரம் தையும்=கூடக் 


|| 


கடந் 
= 
தா 


| 
யே 
= 
; 
; 


செப்பிலும்=இல்லைபம்|திலும்இல்=லைஉன்செயல்(சீமையி=லேதகப்பன்சாமியென்=பதுமீ|யே 

(உன்னது) இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


* 


45 


பிரமாஸ்திரத்தால்இலக்குவன்முதலானஎல்லோரும்உயிர்சோர்ந்துஉணர்வுநீங்கிக்கிடப்பதைப்பார்த்து,இராமனும் பலவாறுபுலம்பிமயங்கிவீழ்ந்தநிலையில்,“சீதையைப்புட்பகவிமானத்தில்ஏற்றிக்கொண்டுபோய்இராமன்முதலானவர் கள்இறந்தாரெனக்காட்டுங்கள்என்றுஇராவணன்கட்டளையிட்டபடி,அரக்கியர்அவ்வாறேஅழைத்துக்கொண்டு போய்ச்சீதைக்குக்காட்டினர்.அவள்வருத்தத்துடன்இராமன்மீதுவீழ்ந்துஉயிர்விடத்துணிந்தபோது, திரிசடையானவள்சீதையைத்தடுத்து“அம்மா,நீஎதற்காகவருந்துகிறாய்?தெய்வமென்பதுஎல்லோர்க்கும் பொதுவாயுள்ளது.அதுஅழிந்துபோகவில்லை.கிணறுதவறிப்போய்த்துரவில் விழுந்துவிடாது.நீ வருந்தாதே.மாயமானையும்மாயாசனகனையும்உன்னிடம்வரச்செய்துமயக்கங்காட்டினான்.அதுஅடுத்த நாள்வெளியாயிற்று.அதுபோலவேஇந்திரசித்துஇம்மாயப்போர்செய்கின்றான்.இதுவும்நாளைக்குப் 


261 


262 


புலப்படும்.பேயும்நாயுந்தின்னும்படிஅவன்தலையுருளப்போகின்றது.கொண்டைபோடும்படி யாகஉள்ளங்கையில்உரோமம்முளைக்குமானால்இராமனைஅரக்கர்வெல்வார்கள். 

அநுமான் என்பவன்அடிமைக்குஅடிமையாகஇருந்துஅரும்பாடுபடுகிறான்,,அவனாலேதான்உன் கணவனும்தம்பியும்உயிர்பிழைக்கிறார்கள்.இலக்குவனுடையமுகம்இளஞ்சூரியன்போல் ஒளிவிடுகின்றது.இதைக்கண்டபின்பும்வேறுநினைவுகொள்ளலாமா? இன்னுஞ் சிறிதுநேரத்தில்இராவணனையும்அவன்படைவீரர்களையும்இயமன்தன்உலகிற்கு அழைத்துப்போவான். நான்கண்டகனவும்உன்னுடையகற்பும்நம்மிடத்தே காணப்பட்டநன்னிமித்தங்களும்நன்மைதராமற்போகுமா?அல்லாமலும் மங்கலநாண்இழந்தமகளிரைஇவ்விமானந்தாங்காது.ஒப்புயர்வற்ற இராமன்அற்பரானஇராக்கதர்க்குத்தோற்றுப்போகமாட்டான்.நீஅஞ்ச வேண்டாம்.குளப்படிநீரைக்கண்டுகடல்நீர்ஏக்கமடையுமா? 

என்றுதேறுதல்மொழிகூறுகின்றாள் 


இராகம்:சாவேரி 


சரீமபதாசா 


15-வதுமேளத்திற் 


{" 


தானம்: 


தி 


ச்நிதாபமகாரிச 


பிறந்தது 
. 


பல்லவி 


ஏதுக்குவருந்துகிறாய்அம்மாநீஏதுக்குவருந்துகிறாய்சும்மா 


அனுபல்லவி 
கேதப்படாதே 
தெய்வம் 
பொது 
என்பத 
ழிந்ததோ 
கிணறு 
தப்பி 
என்ன 
துரவிலே 
விழுந்ததோ 

சரணம் 


ஏதுக்கு 


1. 


மாயமான் 
என்றும் 
சனகராசன் 
என்றும் 
மயக்கங் 
காட்டினான் 
உன்னண்டை 
மற்றை 
நாள்வெளி 
ஆச்சு 
ததுபோல் 
இந்திர 
சித்தும் 
செய்கிறான் 
சிலசண்டை 
ஓய 
வேபெரும் 
பேயும் 
நாயுந்தின்ன உருளுதுபார்இவன்தலைமண்டை உரத்தராமனைஅரக்கர்இகலிக்கும்போது 
உள்ளங்கையி 
லேமுடிக்கி 
றேன்பார் 
ஒன் 
பதுகொண்டை 


எதுக்கு 


அனுமான் 
என்பவன் 
தனதா 
கவேவந்து அடிமைக்கடிமைஆகிஉழைக்கிறான் அவனாலேயேயுன்கணவன்தம்பியுடனே தவறாதபடிபிழைக்கிறான் 
நினைவே 
தோலட் 
சுமணன் 
இளஞ்சூரியன் 
எனவே 
முகத்தொளி 
தழைக்கிறான் நிமிஷத்திலேராவணனையும்படையையும். நமனும்வந்துதன்உலகத்துக்கழைக்கிறான் 


எதுக்கு 


263 


264 


8.சொப்பனமும்உன்றன்கற்பும்சகுனமும் 

சுபபலன்கொடுக்காமல்நீங்குமோ 
சொல்லாய் 
மங்களம் 
இல்லார் 
களை 
இந்தத் தூயவிமானமதுதாங்குமோ ஒப்பில்லாராகவன்இந்தராட்சத அற்பருக்குப்பின்வாங்குமோ ஒருக்காலேபயந்திருக்கிறாயேஎன்ன ஒருகுளப்படிகண்டுதிரைகடல்எங்குமோ 


ஏதுக் 


•ட.1. 


பதாரிசா 


சாரிச் 
நிததப 
தா 


மப| தநிதம 


வருந்து 


மா 


2 
. 


ரிசா 
- 
சாரிச் 
நிததப 
த 


மப 


தரிச்நிதமகரி 


றா 


ய் 


மா 


. 


நிதாரீசா 


- 


தபம 


| 
கா 


{ 
" 
... 


-சம் 


மா 


பம்பா 
தா 


சாச்சா 


ச் 
-ரிக்ரிசா 
- 
| 
சா 
சா 
நி 
ப 
தா 
- 
பொது 
என்ப தழிந்த,தோ 


34 


கே 
. 
தப்ப 


டாதே-தெய்வம் 


* 


பதக்ரிச்ா 
- 
ச் 
நிதபமபதா 


| 


|;-பதநிபதா 

லே. 


தபமதபதா! விழுந்த.தோ 


கிணறு.தப்-பி 


எனன 


" ஏதுக்குவருந்துகிறாய்"பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


சா 


தாபாதா-தநிதமகரி 

மான்என்றும் 


- 
சரி 
கா 
ரி 
ச 
- 
| 
ச 
நிதா 
சா 

ன் 
என்றும் 


மா 


ன 


க 
ரா 


தா 


|;-பநிதபதம|பா 


ப 


ச 
ரிமா 
; 
- 
பா 
பமதப 
மயக்கங் 
- 
கா 
.ட்டி 


னை 


ன 


டை 


- 


பாதபதாசா;-ரிச் 


| 
சாச் 
நிதப 
தா 
1 
போல் 
இந்த்ர 


மற்றை 


நா 
. 


ள்-வெ.ளி 


265 


பதரீசா-ச்நிதபமபதா 


ம 


பமபா 

மபா;. 


ப 


266 


சித்தனுஞ் 
--செய் 


ன்-சி 

சில 
சண் 


டை 


நிதபம 
பா 
; 


தாபமகரிரீ-காரிகாரி 
ச- 
| 
சரிபமபாதத ஓயவே.பெரும்-பேயும்நாயுந்தின் ருளுதுபாரவன் 


ன- 


தலைமண்டை 


பமபதாச்ச்ரி-ரிக்ரிச்நிதபத-தாரிச்நிதபதநிதா-தப் தநிபா உரத்தராமனை”.-அரக்கர்கெலிக்கும்போதுஉள்ளங்கையிலேமுடிக்கிறேன்-பாரொன்பதுகொ 


தம 


{ 


ஏதுக்குவருந்துகிறாய்”பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


}| 


ண்டை 


* 


அக் 


46 அசோகவனத்திலிருந்தசீதையினிடம்விபீஷணன்சென்று,“தாங்கள்நன்றாகஒப்பனைசெய்துகொண்டு வரவேண்டு மென்பதுஇராகவன்கட்டளை"யென்றுகூறவே,சீதையும்ஆடையணிகலங்களால்தன்னைஅழகுபடுத்திக்கொண்டு இராகவனைக்காணும்வேட்கைமிகுதியால்புட்பகவிமானத்தில்வந்துவணங்கிநின்றாள்.அதுகண்டஇராமன் ஆறாப்புண்ணில்அழலைநுழைத்தாற்போலஅவள்மனம்வருந்தும்படிபலவாறாகப்பழித்துரைத்தான். 
கொடுஞ் 
சொற்களைக் 
கேட்ட 
சீதை 
உயிர் 
வாழ 
மனமில்லாதவளாய்த் 
தம்பி 
இலக்குவனைப் 
பார்த்து 
நெருப்பு அமைத்துத்தரும்படிகட்டளையிட்டாள். 
இலக்குவன் 
அவள் 
ஆணையை 
மறுக்க 
அஞ்சியும் 
அண்ணன் குறிப்பையறிந்தும்நெருப்பைவளர்த்தான்.அப்போதுசீதையானவள்அக்கினிதேவனைவணங்கி 
" 
யான் 
கற்பு 
நிலையிற் 
சிறிதும் 
தவறியிருப்பேன் 
ஆனால் 
என்னைச் 
சுடுவாய் 


என்று 
கூறி 
அந்நெருப்பிற் 
பாய்ந்து 
, 
தன் 
உடம்பிற் 
பூசிய 
மஞ்சளின் 
ஒளி 
திசையெல்லாம் 
விளங்கவும் 
, 
மலாடி 
வருந்தாம 

பாமலும் 
, உடுத்தஆடைகலையாமலும்,மலர்மாலையிலிருந்தவண்டுகள்விலகாமலும்,கலவைச்சந்தனத்தின் *ஈரங்காயாமலும்,கொவ்வைப்பழம்போன்ஜவாயிலிருந்துஉண்டாகியபுன்முறுவல்நீங்கா மலும்,கண்டோர்உள்ளம்ஏங்காமலும்,குங்குமம்புலராமலும்,கூந்தலில்அணிந்தமலர் 
வாடாமலும் 
, 
ஒரு 
நொடிப்பொழுதும் 
தங்காமல் 
அவ்விடத்திலுள்ள 
இராமனுக்குமுன்னே 
, 
அக்கினி 
தேவன் 
கையால் 
தாங்கிவா 
, 
முன்னையிலும் 
பன்மடங்கு 
ஒளி 
வீசும்படி 
, அன்றலர்ந்ததாமரைமலர்போலவும்அழகியமருக்கொழுந்துபோலவும்மின்னற் கொடிபோலவும்நெருப்பைவிட்டுநீங்கியெழுந்துநின்றாள்.அக்காட்சியைக் 
கண்ட 
இந்திரனும் 
இந்திராணியும் 
, 
நான்முகனுங் 
கலைமகளும் 
, 
பூதநாயகனான 
சிவபெருமானும் 
உமையவளும் 
, 
வசிட்டமுனிவரும் 
அருந்ததியும் 
பாராட்டி னார்கள்.தேவர்கள்மங்கலவாழ்த்துக்கூறிமலர்மழைசொரிந்தார்கள். எழுபதுவெள்ளம்வானரப்படைகளும்அறக்கடவுளைப்புகழ்ந்து 

தத்தம்உள்ளக்கவலைநீங்கின) 
என்பது 
கூறப்படுகின்றது 


267 





இராகம்:பிலகரி 


ஆ.:சரிகபதச் 

ச்நிதபமகரிச 


29 
- 
வது 
மேளத்திற் 
* 


தானம் 


. 


ஆதி 


பிறந்தது 
. 


டால்லவி 


எழுந்தாளேபூங்கோதைஅன்னைசானகி-எழுந்தாளேசீதை 


அனுபல்லவி 


கொழுந்துபோல்ஒளிஓங்கிக்-குளித்தசெந்தழல்நீங்கி 


எழுந்தாளே. 


சரணம் 


1.புரந்தரன்இந்திராணிபூமேல்ஆரணன்வாணி 

பூதேசன்சர்வாணி அருந்தவன்உடன்கூடஅருந்ததியுங்கொண்டாட அமரர்சோபனம்பாடப்பூமலர்போட 


எழுந்தாளே. 


2.திருமேனிதன்னில்வன்னச்செழுமஞ்சள்ஒளிமின்னத் 

திசையெங்கும்பளபளென்னத் சகலசேனையும்மெள்ளக்கவலைதள்ள 


ம 


எழுந்தாளே 


3 
. 


மலரடிகசங்காமல்மணிக்கூறைமசங்காமல் மாலைவண்டசங்காமல் கலவைாரம்வாங்காமல்கனிவாய்நமைநீங்காமல் கண்டோர்உளம்ஏங்காமல்கணந்தங்காமல் 


எழுந்தாளே 


- 


*. 


4.-குங்குமம்புலராமல்குழல்மேல்மைமலராமல் 

கூந்தற்பூஉலராமல் அங்கேராமன்முன்னாலேஅக்கினிதேவன்கையாலே அலர்ந்ததாமரைபோலேமின்னலைப்போலே 


எழுந்தாளே. 


1.. 


கபாமகரிசா-சகரி 


ச 


நித 


| 
சா 
; 
; 


கா 


பாபாமக 


-- 


|| 


எழுந்தா 


ளே 
- 
பூ 
. 


தை 


அன 


னை 

சானகி 


2. 


கபாமகரிசா.. 

கரிசா..-சகரி 


ச் 
நிதபபம 


| 


எழுந் 
தா 
. 


ளே 
- 
பூ 


6ಾಹ 


னை 


சான 


கபாமகரிசா 


- 
கரிச 
நிதா 


காரீ;சா 


1 


. 





எ 
ழுந்தா 


ளே 


- 


269 


தை 


. 


. 


ஓந்தாளே 
பூங்கோதை 




அ.ப.1. 


; 


ச் 
சா 
- 
ச் 
நி 
நி 
த 
பா 
தா 
- 
| 
ச்சா 
ச் 
நி 
நி 
த 
.பா 
- 
( 
த 
நிதபமககரி 
| 
கொ 
ழுந்து 
போல் 
- 
ஓ 

போல்-ஒ.ளி.ஒங்கிக் குளித்த.செந் முல் ங். 


270 


1 


த 


- 


தகாரிசாச்நிநிதபாதா-தாக்ரிச்நிதப 

தாக்ரிச் 
நிதபநி 
ததபபமகரி 
|| போல்-ஒளி 

குளித்தசெந்த 


ஒங்கிக்- 


கொழுந்து 


• 


மல்நீ 


11 


{3 


. 


தா-சரிகா 


கா 
- 
| 
பதச் 
நிதபபா 
|| 


கதபமகாகா- 

-கரிசா.;சநி புரந்தரன்-இந்த்ரா.ணி 


பூ.மேல்ஆ 


ணனவாணி 


கா 
பா 
தா 


-சா 


; 


சா 


; 


; 


பூதேசன் 


சர் 
வா 


ணி 


த 
சாத 
சா 


காக்ர 


ரிக்ரிசாசா 


ச் 
நி 
தா 
|| 


அருந்தவன் 


உன-கூ 


- 


அருந்ததி 


யுங்கொண்டா 


, 


, 

, 


அமரர்சோபனம்பாடப்|பூமலர்|போட||;(எழுந்தாளே). 


இதைஅனுபல்லவிபோற்பாடுக. 


47 


ன 


க 


பதினான்குஆண்டுகள்கழிந்தும்காட்டிற்குச்சென்றஅண்ணன்-வாராமையால்நெருப்பில்வீழ்ந்துஉயிர்விடத்துணிந்த பாதன்,தாயாகியகௌசலைதடுத்துங்கேளானாய்த்தீயைவலம்வரும்போது,விண்ணின்வழியாகவிரைந்துவந்த யென்னிடந்தந்திருக்கிறான்.இதோபார்.தீயில்வீழாதேஇராமபிரான்சொன் 
ன்ன 
சொல் 
தவறான் 
என்பதை திறக்கத்துணிந்தாயே!இந்தஅடாப்பழியைஆக்குதற்கோநீபிறந்தாய்?குழந்தையின்முகத்தைப்பார்க்க விரைந்துவரும்தாய்போலவும்,வெயிலால்வருந்தித்துடிக்கும்புழுவுக்குநிழல்போலவும்,கருகியபயிர் தழைக்கப்பெய்யும்மழைபோலவும்,கசேந்திரனைக்காக்கவந்ததிருமால்போலவும்உன்னைக்காக்கும் பொருட்டுஇராமன்வந்தான்.பதினான்குஆண்டுகளும்இன்றோடுமுடிகின்றன. 

றன.நம்முடைய வரவுதாழ்த்தமையால்தம்பிஒருவாறுஇறக்கவங்கூடுமென்றுஎண்ணி,பிரிந்தகன்றைத்தேடி 


271 


அங்ங்னம 


272 


வருந்தாய்ப்பசுவைப்போலச்சித்திரக்கூடத்துக்குஇப்பாலேவந்துவிட்டான். அவன்வந்துகொண்டிருக்கவும்,நீஆலையிலிட்டகரும்பைப்போல் 

கரும்பைப்போல்உள்ளம்உடைந் துரும்பைப்போல்உடம்புமெலிந்துநெருப்பில்விழத்துணிந்தாய். இச்செயல் அறிவுக்குப்பொருத்தமாகஇல்லை.-தீவினைநிறைந்தஇராவணனென்னும்அறி விலியைக்கொன்று,தனக்குப்பாதுகாப்பான்படைவீரர்க்ளோடுபரத்துவாசர் ஆச்சிரமத்தில்விருந்துஉண்டு,ரகுகுலசோமனும்சானகிமணவாளனும்ஆயிரம் பேருடையானுமாகியஇராமன்வந்தான்வந்தான்என்றுஇராமன் 

வருகையைக்கூறுகின்றான். 


இராகம்:மத்தியமாவதி 


22-வதுமேளத்திற் 


ரீமபநீச் அ.:ச்நீபரீச 


தாளம்: 


ரூபகம் 


பிறந்தது 


பல்லவி 


வந்தான்வந்தான்பரதாரகுராமன்வந்தான்வந்தான்பரதா 


வந் 


அனுபல்லவி 


வந்தான்வந்தான்மோதிரம்தந்தான்தந்தான்கைமேல் இந்தாஇந்தாதீயினில்முந்தாதேமுந்தாதே 


வந் 


சரணம் 


1.நாயகன்சொல்மறந்தாய்அண்ணாஎன்றுபேயனைப்போல்பறந்தாய் 

தாயாரையும்துறந்தாய்பழிபோடநீயதற்கோபிறந்தாய் சேயின்முகம்பார்க்கும்தாயின்முகம்போலக்காயும்புழுவுக்குச்சாயும்நிழல்போலத் தீயும்.பயிருக்குப்பேயும்மழைபோலமாயன்கசேந்திரனுக்காய்வந்ததுபோல 


வந் 


* 


2.பொருந்தாதபுத்திதந்தாய்ஆலைவாயிற்கரும்புபோல்மெத்தநைந்தாய் 

துரும்புபோல்வற்றிநொந்தாய்வீழ்வேன்என்றுபெருந்தீயைச்சுற்றிவந்தாய் அரும்பதினாலாண்டுஆச்சென்றதனாலேவருந்தும்தம்பிமடிவான்என்றொருகாலே பரிந்திதோசித்திரகூடத்துக்கிப்பாலேபிரிந்தகன்றைத்தேடித்திரும்பும்பசுவைப்போலேவந் 


3.தீமைவினைகள்மண்டும்ராவணப்பாமரன்ஆவிஉண்டு 

சேமவெஞ்சேனைகொண்டுபரத்துவாசமாமுனிபூசைகண்டு சாமிரகுகுலசோமன்இதோவந்தான்பூமகள்.சானகிவாமன்இதோவந்தான் ஓமென்னும்ஆயிரநாமன்இதோவந்தான்நீமறவாரகுராமன்இதோவந்தான் 


வந் 


35 


ரீ 
சா 
ச 
நி 
சா 


ரீமாபநிச் 


1 
, 
ரீ 
ப 

படம 
வந் 
தான் 


வந்தான்ப,:ர 


சகுரா.மன் 


273 


// 


பா.ப 


ம*பம 


| 


சா 


. 


; 


274 


வந் 
தான் 


வந் 
தகன் 
பர 
. 


2. 


பம 


ரிமரிசசநிசா 


ரீ 
; 


|| 


| 


பமரிசரிமபநி| 


வந் 
தான 


வந்தான்ப 


கு- ரா. 


மன 


நிபபமநிபம 


ப.மரீசா; 


|| 


} 


வந் 
தான் 


வந்தான் 


ன் 
பர 


தா 


அ.ப.1.மா 


மா 


--- 


ரிம 
பா 


மாமாமாமரி 

ம 
ரி 
| 
வந் 
தான் 
மோ 
தி 
ரந் 


நீப மபநிசா| தந்தான்கைமேல் 


வந் 
தான் 


ந் 


தான் 


பமபமரிம்ரி 


தி 


உந்தா 


இந்தா-தீ.யினில் 


முந்தா 


தே 
. 
மு 


ங் தா.தே 


2. 
மா 


மா 


ரிம 
பா 


16 
ม 


மாமரி 

மரி 
ச 
| வந்தான்மோ.திரந் 


மபநிச்ரி| தந்தான்கை.மேல் 


வந் 
தான் 


தந்தான் 


== 


1 


பமபமரிமரிச|| 


ச்நிபமபநிச்ரி இந்தா.தீ.யினில் 


ங் 


முந்தா 


தே.முந்தா-தே 


"வந்தான்வந்தான்பரதா பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


ரிமாரி 


சா 


ச 
நிா 
. 


| 


ரிமபாநீசா 


கன் 
சொல் 
ம 
: 
றந் 


தாய் 


அண் 

ணாஎன்று 


== 


பமாநிபா 


| 


பமரிம 


" 


; 


சா 


; 


பே 


னைப் 
போல் 
பறந் 


ய் 


மரியம 


| 


; 


ரி 
மரி 
ச 
ச 
நி 
சா 

யுந்துறந் 


பமரி.சரிம பா 

N.போ: 


•யா 


தாய் 


ச்நிபாமாபரி 


பமரிம 


; 


| 


தற்கோபிறந் 


ய் 


275 


ரிம 
பா 


நீபம 
ம 
பா 
பா 


276 


மாமா 


மாமாமாரி முகம்பார்க்கும் 


சேயின் 


தா.யின் 


முகம்போலக் 


சா 
நீ 


பா 


ச்ரசா 


பபா 


பா 
நீ 
மா 
பா 


|| 


கா.யும் 


4முவுக்குச் 


சாயும் 


நிழல் 
போலத் 


நிச்ரிம் 


| 


= 


தீயும் 


ம.ழை..போல 


பே 
. 
யும் 


ருக்கும் 


ச்நிபமபா,நீ 


) 


ச் 
நிபம 


பமரிசநிசரிம|| 


பா மாயன் 


காய்வந் 


சேந்த்ர 
னுக் 


த.து.போ 


க 


*வந்தான்வந்தான்பரதா 

*பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


* 


48 


ச 
த் 


இராமனையெதிர்கொண்டழைப்பதற்காகப்பாதனும்தம்பிசத்துருக்கலும்தாயர்மூவரும்வசிட்டமுனிவரும் சுமந்திரன்முதலானஅமைச்சரும்படைவீரரும்அயோத்திநகரத்து.மக்கள்எல்லோருந்திரண்டுகங்கைக்கரையை யடைந்துஇராமன்முதலானவர்கள்ஏறிவரும்புட்பகவிமானத்தைக்கண்டுமகிழ்ந்துஆரவாரஞ்செய்ய, அப்போதுஇராமன்விமானத்தைநிலத்திலிறங்கச்செய்து"மரவுரியும்சடைமுடியும்தளர்ந்தநடையும் உடையவனாய்வந்துநிற்கும்பரதனைக்கண்ணாரக்கண்டுஉள்ளங்கசிந்துஉருகி,அவனுடையகுறைகள் தீரும்படி,சீதையும்தம்பியும்வானாப்படைகளும்தானுமாகப்பரதனுக்குமுன்புஎழுந்தருளினான். அக்காட்சி,விண்ணுலகிலுள்ளதேவர்களுக்குஅமுதந்தந்தாற்போலவும்,மண்ணுலகத்துமக்களுக் குக்கைவிட்டுப்போனபொருள்வந்தாற்போலவும்,மெய்ஞ்ஞானிகட்குவீடுபேறுகிடைத்தாற் போலவும்,ஓய்ந்துதளர்ந்தஉடம்பினர்க்குஅவ்வுடம்பிற்புத்துயிர்புகுந்தாற்போலவும்,அன்பு நிறைந்தமகளிர்க்கெல்லாம்கண்ணொளிவாய்த்தாற்போலவும்,தாய்மார்க்குஅப்போதுதான் பிள்ளைபெற்றாற்போலவும்,உத்தமர்கள்நாவுக்கெல்லாம்தேன்ஊறினாற்போலவும், காணவிரும்பினோர்கண்களாகியவண்டுகளுக்குஅன்றலர்ந்ததாமரைப்பூப்போலவும், எல்லோருங்கைகூப்பித்தொழுதலால்அக்கைத்தாமரைகளுக்குச்சந்திரன்உதித் ததுபோலவும்,ஏனையஉயிர்த்தொகுதிகட்கெல்லாம்ஈன்றதாயைக்கண்டா 

போலவும்பெருமகிழ்ச்சியைவிளைவித்தது”என்பதுகூறப்படுகின்றது. 


. 


சமபதாசா 


15-வதுமேளத்திற் 


இராகம்:சாவேரி தாளம்: 


ச்நிதாபமகாரிச 


பிறந்தது 
. 


277 ) 


பல்லவி 


278 


ராமன்எழுந்தருளினான்-பரதன்முன்சீதா=ராமன்எழுந்தருளினான் 


ராமன். 


அனுபல்லவி 


ஆம்எனும்தேவர்களுக்கமுதம்தந்தாற்போலப் பூமியில்உள்ளோர்க்கெல்லாம்போனபொருள்வந்தாற்போல 


ராமன். 


சரணம் 


1.தூயவர்க்கெல்லாம்முத்தித்துறைகள்-சித்தித்தாற்போல ஓயும்உடலோர்க்கெல்லாம்உயிர்புகுந்துற்றாற்போல நேயமாதர்க்கெல்லாங்கண்நிழல்வந்துதித்தாற்போலத் தாயார்க்கெல்லாம்அப்போதுதான் 

பிள்ளைபெற்றாற்போல 


ராமன். 


2.உத்தமர்கள்நாவுக்கெல்லாம்ஊறும்தேன்மயம்ஆக 

மற்றவர்கண்வண்டுக்கெல்லாம்மலர்ந்தபங்கயம்ஆக அத்தசெந்தாமரைக்கெல்லாம்அருஞ்சந்திரோதயம்ஆகப் புத்திரர்க்கெல்லாம்தாயைப்போலேவசியம்ஆக 


ராமன் 


3.சரியும்மரவுரியும்சடையும்நடையுஞ்சோர 

வருகிறதம்பிவந்தவரவுகண்டுகண்ணார! உருகிஉருகிஅவன்உடையகுறைகள்தீரத் திருவும்தம்பியும்கவிச்சேனையும்தானும்சேர 


ராமன் 


ப 
. 


;; 


ம 


| 
பதநி 
பதபதா 


ச்நீரிச்-நிதபதசா 
- 
எ 
ழுந்த 


-- 


ராமன் 


ரு.ளி 


- 


ன 


(ை 


தன்முன்சீ 


தா 


2 . 


. 


க்ரிக்ரிச்-ச்ரீ 

ரிச்-நிதபத|ச்ரிக்-பமபதரிச்நிபாதா ரா.மன்-எழுந்த 

ன் 
- 
பரதன்முன்சீ.தா 


ளி 


னா 


| 
சா 
; 


| 


{ 


பதரிச்நி-தபாதமபதக்ரிசா;;பத 

மன்-எழுந்த 


ரு 


ளி 


CO, 


| 


ரிச்நி 
- 
த 
நி 
நி 
- 
த 
|| 


தபமபதா-ச்நிதமததசா 

நிதமததசா(;-ச்ரிக்ரிரிச் ஆ.ம்எனும்-தேவர்கக்-கமுதம்தங் 


( 


279 


ற்-போ 


280 


பம 


ள 


* 


தபமபதாச்நிதாச்சா,ரிக்ரி-ரிரிரிரி|,-க்ரிச் 

ரிச்- 
நி 
ப 
தா 
|| ஆ.ம்எனும்-தே,வர்க 

கமுதம்.தந் - தா.ற்-போ,லப், தமாதசா-ச்நிதம-ததசா;-பதரிச்நித-பாதகரி 

ப மியில்ள்ளோர்க்-கெல்லாம்-போ பூ 

பொருள் 
வந்தாற் 
போ 
. 
- 
2 
) பதரிச்நி-தபாதம-பதக்ரி|சா 

; 
பத 

(சா 
எ 
ழுந்த 


ன 


பம 


பம 


}| 


மன் 


ளி 


ன 


. 


|| 


பர் 
தபா 

தபமாகரிரீ |;-ச 
ரி 
கரிரிச தூயவர்-கெல்லாம்முத்தி-துறைகள்சித் 


|சா-தாசாசா தித்-தாற்போல 


சரி 
மா 
, மபா 


ல 


ம-தபதா; 
- 
ப 
த 
நி 
த 
தா 
- 
| 
பாபம 
தப 
தா ஓ.யும்-உடலோர்க்-கெ 

கெல்லா 
ம் 
- 
உயிர் 
பு 
. 
குந் 
- 
துற் 
றாற்போ நேயமா-தர்க்கெல்லாங்கண் 

நிழல் 
வந்து,உதித்தாற்போலத் தாயார்க்கெல்-லாம்அப்போது 
| 
; 
- 
தான் 
பிள்ளை 
பெற்றாற்போல 

; 

( 
ராமன் 
) இதைஅனுபல்லவிபோற்பாடுக 


; 


* 


49 


வகை 


மாற்றுயர்ந்தபொன்னாற்சுவரும்நீலமணிகளால்திண்ணையும்கோமேதகத்தாற்போதிகையும்பவளத்தால்தூண்களும் பளிங்குக்கற்களால்தளவரிசையும்முத்துமாகதமுதலியமற்றையமணிகளால்பிறவுறுப்புக்களும்மாணிக்கமணி களால்சிங்காதனமும்அமைத்து,நறுமணமுள்ளமலர்மாலைகளைவரிசைவரிசையாகத்தூக்கி,விதானமும்இயற்றி, வண்சாமரங்களைக்கையிற்பிடித்துவீசிக்கொண்டிருக்கும்பாவைகளையெங்கும்நிறுத்தி,இங்ஙனம்ஒன்பது 

மணிகளும்சூரியகிரணங்களைப்போல்ஒளிவீசிக்கொண்டிருக்க,உலகத்திற்குக்கண்ணாடிபோல் விளங்குதலால்,கண்டோர்யாவரும்இஃதுஅயோத்திநகாமன்றுவைகுந்தமேயென்றுசொல்லவும்,இது நான்மறையின்முடியோஆயிரந்தலைகளையுடையஆதிசேடனாகியபாம்பணையோதிருப்பாற்கடலோ இன்னதென்றுசொல்லமுடியவில்லையென்றுதிகைக்கவும்,மக்களும்தேவரும்நற்கதிபெறவேண்டி, இராமனுக்குமுடிசூட்டுவிழாநடத்துதற்குத்தெய்வத்தச்சனால்மண்டபம்ஆக்குவித்து,பாதன் 

அதனைஅழகுசெய்தான்என்பதுகூறப்படுகின்றது 


இராகம்:கேதாரகௌளை 


:சரிமபநீச் 


28-வதுமேளத்திற் 


காளம்: 


ச்நிதபமகரீகரிச 


பிறந்தது 


பல்லவி சிங்காரம்செய்தானேபரதன்அபிஷேகமண்டபம் 
சிங்காரம் 
செய்தானே 
பரதன் 


சிங்கா 


281 


அனுபல்லவி 


282 


துங்கநவமணிகள்எங்கும்இருந்துவெய்ய சூரியப்பிரபைகள்மேலேவாரிப்பிரபைகள்பெய்ய இங்குள்ளபேருடன்அங்குள்ளபேரும்உய்ய ரகுராம்னுக்குத்துய்யமகுடாபிஷேகம்செய்ய 


சிங்கா 


சரணம் 


1.விவரநீலத்திலும்கோமேதகத்திலும் 

வேதிகையும்சிறந்தபோதிகையும்அடுக்கி குவியும்உபானமும்பதுமமும்யாளமும் கோமளத்தால்அடுக்கி தவளப்பளிங்குத்தளவிசைவகுத்ததன்மேலே சாதிமாணிக்கச்சிங்காதனம்பதித்தொழுங்காலே பவளத்தூண்கள்நட்டுமதலைசெய்தொருகாலே பதவிவிரும்புந்தொண்டர்இதயகமலம்போலே 


சிங்கா 


2.துய்யமருமலர்ச்சரங்களைநிரைநிரை 

தூக்கிவகைவகையாய்மேற்கட்டிகள்திருத்தி 
பையக் 
கவரிகள் 
கையினால் 
அசைக்கும் பதுமைகள்சுற்றும்இருத்தி எய்தும்அவர்மனதில்ஐயம்செல்லச்செல்ல 


இதுவோஅயோத்திநகர்இதுவோஅல்லஅல்ல அய்யஇதுஅந்தவைகுந்தம்என்றுசொல்ல ஆணிப்பொன்னாலேஎங்கும்வர்ணித்துநல்லநல்ல 


சிங்கா 


3.தேடிஉலகங்கள்நாடிக்கும்பிடும் சிகரகும்பங்கள்பலதகதகென்றுமின்னவே ஈடுள்ளபுவிக்குக்கண்ணாடிபோற்செய்தானே எங்கும்நிகநிகென்னவே பாடிக்கொள்வேதமோஆயிரந்தலைநாக பாம்பணையோகடலோஅந்தநாகரிக வேடிக்கைநான்சொல்லக்கூடுமோதேவலோக 
விசுவகர் 
மாவினாலே 
உசிதம் 
உசிதமாக 


சிங்கா 


ப. 


;; 


ரிமாபா-பநிநிதபாமா-பநி|ச்ா 
சிங்கா 
ரம் 
- 
செய்தா 

னே 
- 
பர 
தன் 


பரி 
. 
| 
சா 
நி 
தபா 
- 
நிததபமகரி 
| 

பி 
ஷேக 


மண் 
. 
.ப 


ரிபமகரிச 


ரிபமகாரீ-*மககரிசாசநிதா-பரிசா 


3 


, 
சா 
; 
| 


} 



பம் 


ரம் 
- 
செய் 
. 
.தா 
. 
னே 
. 


+283 


ப 
. 


ச்ச்ச்ரிதபா-நிததபபமகாரீரிச-நி.சரிமபா துங்க 

ம.ணி. 

கள்-எங்கும் 

கும்இ 


ரி |மகாசாரிமபா-|| 

வெய்ய 


284 


வ 





மபச்ாநீ.- 


சாதிச்சாசா|| 


பாப்பா-பநீரிச்நீதபாபா தர்யப்ர-பை.கள்மே. 


லே 


வா 


பைகள் 


பெய்ய 


if-1ம்க்ரிம்க்ரிசா|;-நி இங்குள்ள-பே 

டன் 

அங்குள்ள 


|ச்நிநிதபாபநிசாரீ|| 
பே 
. 
ரும் ய் 


|ச்ச்நிதபா-பநிதபமகரீ| 


ரிரிப்ம்க்ரரீ-ரிம்க்ரிச்சநிதபா|:-பூரிசாசா க்குத்துய்ய 

மகுடாபி 


ம 


ஷே 
. 


கம்-செய். 


ரிபம்கரிச. 


*சிங்காரம்செய்தானே”பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


} 
| 


ய 


ரிமபா-நிநிததபமகர்ரிமகரி|சாநிசரிமபாபமகா-சாரிமபா|| லும்-கோ.மே 

-கத்தி-லும் 


விவர 


|ச்ா-ரீச்ர்சா 


யும்-அடுக்கி 


ரிமபநிச் 
நீ 
- 
ச்ரி 
சா 
நி 
த 
பா 
| 
; 

ம மபசாநீ வே.தி.கையும்-சி.றந் 

றந்த 

.-பேர் திகை 
ரி 
ரீ 
1 
ம்ரிம்க்ரிசா சா|;-நிச்ச்ா 
குவியும் 
உ 
.பா 
-னமும்பதுமமும்- 


|ச்நிநிதபாபநிச்ார்:|| 

ள:.மும் 


யா 


|பமகாரீகரிசா 


II 


ரீம்க்ா 
ரீ 
- 
ரிம்க்ரி 
சா 
நி 
த 
பா 
| 
; 
-மபநிததப 

ளத் 
தா 
.ல் 

டுக் 


அ 


தபபபமகரிச-ரிமரிமபமபப|,-நிதபபநிமபமபச்நிச்ச்ச்|| தவளப்பளிங்குத்தள-விசைவகுத்ததன்மேலே 
. 
- 
சா 
தி 
மா 
ணிக்கச்சிங்கா 
தனம் 
பதித் 
தொழுங்காலே 


II 


நிச்ரி-ரிம்க்ரிரி-ம்க்ரி.ச் 
நிதப 
ப- 
மபரி 
ச்நிதபப 
மபதபமக ரி பவளத்-தூண்கள்நட்டு-மதலைசெய்தொருகாலே- பதவிவிரும்பும்தொண்டர்இதயகமலம்போ 


ரிபமகரிச 



சிங்காரம் 
செய்தானே 


பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


* 


285 . 


50 


286 


இராமன்சீதாசமேதனாகச்சிங்காதனத்தில்வீற்றிருந்து,மாண்புமிக்கவெண்ணெய்நல்லூர்ச்சடையப்பனுடையமாபினர் மணிமுடியெடுத்துக்கொடுக்கவாங்கிவசிட்டமுனிவரால்முடிசூட்டப்பெற்று,அருளும்காட்சிக்குஎளிமையும் உடையவனாய்எவ்விதமானகுறைபாடும்நேராதபடிசெங்கோல்செலுத்திஅரசாட்சிசெய்துகொண்டிருந்தான். புலியும்பசுவும்பகைமைநீங்கிஒற்றுமையாய்வாழ்ந்தன.யாருக்கும்,அடங்காதபகைவரும்அடங்கினர். குடிகள்தங்கள்வருவாயில்ஆறிலொருகூறுஅரசனுக்குஅளித்தனர்.நாடுசெல்வத்தாற்செழிப்புற்றது. உலகிற்குநேருந்துன்பங்களைப்போக்கிஅருள்செய்யவல்லவன்பாதன்என்பதையறிந்துஅவனுக்கு இளவாசும்இலக்குவனுக்குப்படைத்தலைமையும்சத்துருக்கனுக்குநீதிமன்றத்தலைமையும்வழங்கப்பட்டன. திருமால்முதலானதேவர்களும்இந்தஆட்சிமுறையைக்கண்டுகளிகூர்ந்தனர்.கலைநூல்களில்வல்ல முனிவர்கள்பல்லாண்டுகள்கூறினர்.சுக்கிரீவன்முதலானவானரவீரர்களுக்குமணிமாலைகளும் அநுமானுக்குப்பிரமப்பட்டமும்விபீஷணனுக்குஅரங்கம்என்னும்விமானமும்குகன்சாம்பு வந்தன்முதலானவர்களுக்குப்பலமணிமாலைகளும்கொடுத்துத்தத்தம்இடங்களுக்குஅனுப் பப்பட்டனர்.கொடுங்கோல்மன்னர்தொலைந்தனர்.நல்லோருடையநட்புஉண்டாயிற்று. பாமபதத்திலிருந்துபேரின்பத்தைநுகரும்நித்தியசூரிகளுங்கூடஇராமனால்ஆட்சி செய்யப்பெறும்நாட்டிற்குநிகர்வேறுஎவ்வுலகத்திலும்இல்லை.ஆதலால்நாமும் அங்கேசென்றுவாழ்வோம்என்றுசொல்லினர். சாமபேததானதண்டமென் னும்நால்வகைஉபாயங்களும்அறிந்தஅரசர்கூட்டங்கள்.வந்துநெருங்கின. அழகிற்சிறந்தமன்மதனும்இராமனுடையதிருமேனியழகைக்கண்டுநாண முற்றான்.அமைச்சர்முதலானவர்கள்நீதிவழுவாமல்தங்கடமைகளைச் 


செய்தனர் 
. 
மாதந்தொறும் 
மூன்று 
மழைகள் 
பொழிந்தன 
. 
மாநிலத்து வாழும்உயிர்த்தொகுதிகளெல்லாம்பசியும்பிணியும்பகையும்நீங்கி 

நல்வாழ்வுவாழ்ந்தன"என்பதுகூறப்படுகின்றது. 


{ 


8 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 
. 


காட்சி 


இராகம்:அசாவேரி 

சரிமபதசா 
ச் 
நிச் 
! 
த.மபரி 
கா 
ரி 
ச 

பல்லவி 
காட்சியு 
டனே 
ராமன் 
தாழ்ச்சியில் 
லாமலி 
அர 
சாட்சிசெய் 
திருந்தானே 

அனுபல்லவி மீட்சிசெய்தசீதாசமேதன்ஆகவேஓங்கி வீறும்சிங்காசனம்மேல்மேவிக்கருணைதேங்கி மாட்சிபெறுஞ்சடையன்மரபோர்கொடுக்கவாங்கி மணிமகுடத்தைஞானவதிட்டர்தரிக்கத்தாங்கி 

சரணம் 1.ஏற்கும்பசுவும்அதைத்தாக்கும்வேங்கையும்ஒன்று 

யிசைந்திருக்கவேபகைநீக்கி ஆர்க்கும்அடங்காததுன்மார்க்கம்உடையபொல்லா அடையலர்படைகளைப்போக்கி 


-காட்சி, 


287 


288 


சேர்க்கும்குடிகள்ஆறில்ஒருகடமைகொடுத்துச் செழித்திடவேசெல்வம்தேக்கி பார்க்குள்உறுந்துயரைநீக்கிஅருளவல்ல பரதனைஇளவரசாக்கி தார்ப்புயலட்சுமணன்சேனாபதியாகிவீற சத்துருக்கன்ஞாயாதிபதிஆய்நீதிநிறைவேற கார்க்கடல்வண்ணம்தேவர்கண்டுகண்களிப்பூற கலைவல்லபலபலரிஷிகள்பல்லாண்டு 


கூற 


காட்சி 
. 


2.மல்லார்புயச்சுக்கிரீவன்முதலாம்வானரர்க்கு 

மாமணிப் 
பணிகளும் 
பாய்ந்து கல்லார்சஞ்சீவிமலைகொண்டுவந்தஅனுமார் 
களிக்கப் 
பிரமப்பட்டமும் 
ஈந்து சொல்லார்விபீஷணனுக்கரங்கவிமானந்தந்து துதிகுகன்சாம்புவந்தனுக்காய்ந்து 
எல்லார் 
பலமணிகள் 
கோவை 
செய் 
திட்டகண்டி எழில்பெறக்கழுத்தினில்வேய்ந்து சல்லாபம்ஆகஅவர்தமையும்அனுப்பிவிட்டு சாதுசனங்களுடனேஎப்பொழுதும்கட்டு வல்லாளன்ஆகிக்கொடுங்கோல்மன்னவரைஅட்டு வடிவழகிமலர்க்கையாற்செங்கோலைத்தொட்டு 


காட்சி. 


37 


3.சேமமிகுந்தபரந்தாமத்திலிருக்கும்நித்திய 

சூரியர்களும்பிரகாச ராமராச்சியத்துக்கிணைஆமோஎந்தலோகமும் நாமும்அங்கேபோவோமென்றுபேச சாமபேததானதண்டம்அறிந்தராச சமுகங்கள்எங்குவந்துமூச காமராசனும்அந்ததிவ்வியமங்களவிக்கிர கத்தைக்கண்டுகண்கள்கூச நேமப்படியேமந்திரிபிரதானிகளுந்துய்ய நெறியார்மனுவின்படிஉரியஅரசுசெய்ய ஏமம்பெறமாதமும்மாரியெங்கெங்கும்பெய்ய இகத்தினில்உள்ளசர்வசீவாத்மாக்களும்உய்ய 


காட்சி, 


க 


மமா-பாபாதமபா. 


ப 


|மபாதபா-பம)of தாழ்ச்சியில்-லா 

மல் 
, 
அ 


காட்சி 
யு 


டனேரா,மன் 


ர 


|மாபதபதபமரீ|க 


ரிகாரி.சா-ரிசநிநிசா; சாட்சிசெய்-தி.ரு ந் 

தா 


} 


னே 


289 


மபாதபா 


290 


ப 


மா 


கரிசா 


| 


ரி 
. 
காரி 
சா 


|சாரிநிசாசா கவே ஓங்கி 


மீட்சிசெய். 
- 
த 
. 


சீ 


மே 
தனா 


| 


* மாமா-பாபாபா த.நிதப-மபமபதா-பாப 

பதமதபா 
வீறும் 
சிங் 
- 
காச 

ன-மே 

ல் 
- 
மே 
விக்க 


ருணை 


ப 


பா 

,பதா-ச்ாசாரிநிச்ச 
மாட்சி 
பெறுஞ் 
சடை 


|;-ச்ரிக்ரிசா-|சாரி 

|சாரிநிசாசா -மரபோர்கொ 

வாங்கி 


யன் 


. 


- 


பதாரிச்-சாசாரிநிசா 


| 
ச்ா 
- 
ம 
பா 
த 
பா 
ன 
- 
வி 
திட்டர் 
த 


மமதபமரிகா ரிக்கத்தாங்கி 


மணிமகு 
- 
டத்தை 


ரிச 


// 


{" 


" 
காட்சியுடனே 
ராமன் 


பல்லவியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


} 


பம 


++ தாபாமா-பமரீ 


கரிசா 


|; 


- 


ப 


|சாரிநிசாசா 
கை 
யும் 
ஒன் 
மு 


ஏற்கும் 


வும் 
அ 


தை 


த் 


தாக்கும்வேங் 


கை 


t 


பமரி 


கரிசா 
ச 
நி 
சா 


| 


-சநிசபதா-சா 


ய் 


சை 


ந் 
- 
தி 
ருக்க 


18 


T9 


பமர் 


கரிரீ 
ச 
நி 
சா 


| 


பன 


பாமா 


மா 
பா 


|| 


ஆர் 
க்கும் 
அ 


ங்காத 


துன் 


மார்க்கம்உ 


டையபொல்லா 


+ 


* 


மா 


பதபதபா 


. 


I 


பமாமதப-மதபமகரிசா 

* அடையலர்-படை 

ளைப் 
- 
போ 


க 


து 


. 


ப 


--- 


-, 


மபாதா-ச்ாசா 
- 
பா 
த 
நி 
தப 

நிதப-மபாதபா 
சேர்க்கும் 
கு 
- 
டி 
கள் 

ஆறில் 

ஒருகட 


|பம 
ரீ 
கரிசா மை.கொடுத்து 


. 


N 


|; 


ப 


ரி 
மா 
பபாபாதமபதசா 
செழித்திட 
- 
வே 
. செல்வம் 


சா 
. 
ரி 
நி 
ச்ப 
பம 

ப 
பம 
தத 
பா 
தே 

க் 


ச் 


- 


ion 


|; 


JP 


பாதா-சாசாச்ாசா பார்க் குள்உ 

- 


ப் 
- 


| 
சாரி 
நி 
சா 
சா 

வல்ல 


- 
றுந்து 
யரை 


ருள 


29 


A 


மபாதபா 


292 


| 
ப 
ம 


பரதனை-இள 


வ 


ர 


த் 
. 


பாதபம 


ரிம 


ம 
- 
ப 


ப 
ப 
பது 


தார்ப்புயலட்சுமணன் 


சேனாபதி 


கி 
வீற 


- 


சத்துருக்கன் ஞாயாதிப 


தபமப 


ப 


ப 


|| 


தியாய்நீதிநிறைவேறக் 


ப 


மா 


| 


ச்சி 
ரிரி 
நிச்ச் 
- 
ப 

| 
ப 
தரி கார்க்க-டல்வண்ணம்தேவர்-கண்டுகண்களிப்ற 

கலை 
ப 

வல்லபலபல 
| 
ப 
ம 
த 
ரிஷி 
கள் 
பல் 
லாண்டு 
கூ 


ம 


FE 


காட்சியுடனேராமன் பல்லவியைப்பாடிநிறுத்தவும். 


} 


+இக்குறிசதுசுருதிரிஷபத்தைக்குறிக்கும். 


* சுபம் 


பன 


- 


> 


5 குறிப்புக்கள் அமைந்தவை . 

, - 

உ 
அண்ணாமலைப்பல்கலைக் கழகத்து 

இசைத்தமிழ் வெளியீடுகள் . 
இசையறிவுடையோர் யாவரும் எளிதிற் பயின்று கொள்ளத்தக்க 
உயர்ந்த பதிப்பு ! இனிய இசைப் பாடல்கள் II குறைந்த விலை III 
தொகுதி 1 . பரிசுபெற்ற தமிழிசைப் பாடல்கள் 46 . 

திருவாளர்கள் : டி , இலக்குமண பிள்ளை B.A., கீழ்வேளூர் மீஞட்சி 
சிவன் என்னும் இவர்கள் இயற்றிய கீர்த்தனங்களும் , கா . சுப்பிரமணிய பிள்ளை 
M.A. , M.L. அவர்கள் எழுதிய ஆராய்ச்சி முகவுரையும் அடங்கியுள்ளன . 

விலை ரூ . 2 . 
தொகுதி 2 

கீதவர்ண முதலியன 104 . 
திருவாளர்கள் : டைகர் வரதாச்சாரியார் , திருப்பாம்புரம் சாமிநாத 
பிள்ளை முதலிய இசைவல்லுநர் பதினொருவரால் இயற்றப்பட்ட சஞ்சாரி கீதம் , 
இலக்கண கீதம் , சுரசதி , சதிசுரம் , பிரபந்தம் , ஆதிதாள வர்ணம் , அடதாளவர்ணம் 
அடங்கியுள்ளன 

விலை ரூ . 3 . 

. 
தொகுதி 3 . தமிழிசைப் பாடல்கள் 75 . 

திருவாளர்கள் : நீலகண்ட சிவன் , டி . இலக்குமண பிள்ளை , B.A. ,, 
கோபாலகிருஷ்ண பாரதியார் , அச்சுத தாசர் , வேதநாயகம் பிள்ளை , அருணாசலக் 
கவிராயர் என்னும் இவர்களியற்றிய கீர்த்தனங்கள் அடங்கியுள்ளன . 

விலை ரூ .2 . 
தொகுதி 4 தமிழிசைப் பாடல்கள் 60 . 

முத்துத் தாண்டவர் இயற்றிய கீர்த்தனங்களும் , திருப்பாம்புரம் திரு . 
டி . என் . சாமிநாத பிள்ளை அவர்கள் அமைத்த சாதாளக் குறிப்புக்களும் 
அடங்கியுள்ளன. ( கைவசம் இல்லை ) 

விலை ரூ . 2 . 
தொகுதி 5 - ல் முதற்பகுதி . இசையியல் . 

இஃது . இசைக்கலையின் இலக்கண நுட்பங்களை விளக்குவது . 
கலாநிதி க . பொன்னையா பிள்ளையவர்களால் எளிய நடையில் தெளிவாக 
எழுதப்பெற்றது . 750 ரூபாய் பரிசுபெற்ற நூல் . இசையாசிரிகள் , மாண 
வர்கள் , இசைப்பற்றுடையார் யாவர்க்கும் பயன் தருவது . விலை ரூ.1-8-0 . 
தொகுதி 5 - ல் இரண்டாம்பகுதி . தமிழர் இசைக்கருவிகள் . 

புதுச்சேரி அரவிந்த ஆசிரமத்திலுள்ள திரு . பி . கோதண்டராமன் , M.A. 
அவர்களால் ; பலநூற் கருத்துக்களைத் தழுவி எழுதப்பட்டது . பண்டைத் 
தமிழர்கள் பயன்படுத்திய தோற்கருவி , துளைக்கருவி , நரம்புக்கருவி முதலிய 
வற்றின் அமைப்புக்களையும் , இக்காலத்து வழங்கும் இசைக்கருவிகளின் இயல்பு 
களையும் உருவப்படங்களுடன் விளக்கிக் காட்டுவது . எளிய உரைநடை நூல் . 

விலை ரூ . 1-4-0 . 


எனபனவும் 


வ 


சங்கீத 


க 


2 


விலை ரூ . 


நயங்கள் 


உடையவை . 


தொகுதி 6 . 

தமிழிசைப் பாடல்கள் 90 . 
நந்தன் சரித்திரம் இயற்றிய கோபாலகிருஷ்ண பாரதியாரால் பாடப் 
பெற்ற தனிக் கீர்த்தனங்கள் , ஷ பாரதியாரிடம் நேரிற் பயின்ற மாணவர் 
பரம்பரையிற் கிடைத்த பழைய இசையமைப்புக்களுடன் கூடியவை. இசை 
யறிஞர் யாவரும் பாடி இன்புறத்தக்க முறையில் அமைந்தவை . 

லை ரூ . 
தொகுதி 7 . 

தமிழிசைப் பாடல்கள் 75 . 
திருவாளர் : எம் . பி . பெரியசாமி B.A., L.T., அவர்கள் இயற்றிய கீர்த் 
தனங்களும் திரு . என் . சிவராம கிருஷ்ண பாகவதர் அவர்கள் வகுத்த இசை 
யமைப்புக்களும் அடங்கியுள்ளன . ( கைவசம் இல்லை ) 

விலை ரூ . 2 . 
தொகுதி 8 . 

தமிழிசைப் பாடல்கள் 50 . 
சீகாழி அருணாசலக் கவிராயர் இயற்றிய இராமநாடகக் கீர்த்தனங்கள். 
இசையாங்குகளிற் பாடுதற்கு ஏற்றவை . பனங்காட்டூர் திரு. சிவராம பாகவதர் 
அவர்களாற் கிடைத்த பழைய இசையமைப்புக்களுடன் கூடியவை . ஒவ்வொரு 
பாட்டிற்கும் வரலாற்றுக் குறிப்புக்கள் எழுதப்பட்டுள்ளன . 
தொகுதி 9 . 

தமிழிசைப் பாடல்கள் 54 . 
திருப்பாம்புரம் திரு . டி . என் . சாமிநாத பிள்ளையவர்களால் இசைவகுக் 
கப்பட்ட தில்லைவிடங்கன் மாரிமுத்தாப் பிள்ளை கீர்த்தனங்கள் 25 -ம் , செவற் 
குளம் கந்தசாமிப் புலவர் பாடல்கள் 13 - ம் , சுரசதி 4 - ம் , நகரம் முத்துவீரப்பக் 
கவிராயர் பாடல்கள் 12 - ம் அடங்கியுள்ளன . இனிய இசை 

விலை ரூ . 3 . 
தொகுதி 10 . 

தமிழிசைப் பாடல்கள் 66 . 
நகரம் முத்துச்சாமிக்கவிராயர் அவர்கள் இயற்றிய கீர்த்தனங்கள் 35 - ம் 
பதங்கள் 31 - ம் அடங்கியுள்ளன . நகரம் முத்து வீரப்பக் கவிராயர் பாடிக் 
காட்டிய முறையைத் தழுவிச் சுரதாளக் குறிப்புக்கள் எழுதப்பட்டவை . சிறந்த 
கருத்துக்களும் உயர்ந்த இசையினிமையும் உடையவை . 

விலை ரூ 

. 3 
தொகுதி 11 . தமிழிசைப் பாடல்கள் 75 . 

திரு . சுத்தாநந்த பாரதியாரவர்களால் இயற்றப்பெற்றவை . திருவாளர் 
கள் : டைகர் வரதாச்சாரியார் , சங்கீதகலாநிதி க . பொன்னையா பிள்ளை , இசை 
யாசு எம் . எம் . தண்டபாணி தேசிகர் முதலிய இசை வல்லுநர்களால், இசை 
யமைப்புக்கள் வகுக்கப்பெற்றவை . 

விலை ரூ. 3 . 
இன்னும் பல தமிழிசைப்பாடற் றொகுதிகள் வெளிவரவுள்ளன . 
தொகுதி 12 . மிருதங்க பாடப்புத்தகம் . 

மிருதங்க ஆசிரியர் மைலாட்டூர் திரு . வி . சாமி ஐயாவர்களால் எழுதப் 
பெற்றது . முற்காலத்து மிருதங்க வித்துவான்கள் வாசித்த முறைகளையும் இக் 
காலத்தார் வாசிக்கும் முறைகளை யும் தழுவியிருப்பது . மிருதங்கம் பயில்வோர் 
‘ தெரியவேண்டிய அளவில் இசையிலக்கணங்களும் குறிக்கப் பெற்றுள்ளன . 
மாணவர்க்கு மிகவும் பயன்படுவது . ( அச்சில் உள்ளது ) 
இவை கிடைக்குமிடங்கள் : -- 
1. ரிஜிஸ்ட்ரார் , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் , அண்ணாமலை நகர் . 
2. தமிழிசைச்சங்கம் , 8/9 , சிங்கண்ண நாய்க் தெரு, ஜி . டி . சென்னை . 
3. தமிழ் நாட்டிலுள்ள பல புத்தகசாலைகள் . 

Trichinopoly United Printers Ltd. - 30-7-45-2,500 . 


